Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ எழுதிய 
மணிமேகலை வெண்பா 


maNimEkalai veNpA 
by pAratitAcan 


In Tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 

Our Sincere thanks go to Tamil Virtual Academy for providing a scanned PDF of this 
work. 

This e-text has been prepared using Google OCR online tool and subsequent proof- 
reading of the output file. 

Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2022. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of Tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
https://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


பாரதிதாசன்‌ எழுதிய 
மணிமேகலை வெண்பா 


Source: 


மணிமேகலை வெண்பா 
பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ 
பாரி நிலையம்‌, 1990 


மணிமேகலை வெண்பா 


பொன்னிவிழாப்‌ பறை முழக்கம்‌ 


பொன்னி விழாநாளும்‌ போந்த தெனவேந்தன்‌ 
உன்னி விழாச்செய்தி ஊரெல்லாம்‌-பன்னிப்‌ 
பறையானை அன்றே பறையறையச்‌ சொன்னான்‌ 


இறையானை சென்ற தினிது. 


நகரை உள்ளும்‌ புறமும்‌ புதுக்குக 


அரசறைந்தான்‌ அவ்வாறே ஆங்காங்கு நாட்டில்‌ 
முரசறைந்தான்‌ "முந்து புகழ்சேர்‌-பெருமக்கள்‌ 
உள்ளும்‌ புறமும்‌ புதுக்கநகர்‌! நெஞ்சத்தை 
அள்ளும்கா வேரிவிழா அன்று." 

நகரின்‌ அழகமைப்பு 


இதுமணலோ செம்பொற்‌ பொடிதானோ என்னப்‌ 
புதுமணல்‌ ஓவம்‌ புரிந்த-முதுநகரில்‌ 
பட்டுக்‌ கொடியும்‌ பறக்கும்நறுந்‌ தொங்கலிலே 


மட்டுக்‌ கொடியும்மலர்க்‌ காம்பு 
தோரணமும்‌ விளக்கும்‌ 
சிலந்திஎங்கும்‌ என்னத்‌ தெருத்தோற்ம்‌ மேற்பால்‌ 


கலந்தியங்கும்‌ தோரணங்கள்‌ காற்றால்‌-புலந்தியங்கப்‌ 
பண்ணும்முன்‌ வீடெல்லாம்‌! பாழிரவில்‌ நற்பகலைப்‌ 


பண்ணுமே பாவை விளக்கு. 


தெருப்‌ பச்சைப்‌ பந்தல்கள்‌ 


முன்றில்‌ ஓவ்‌ வொன்றுமே பன்மணியால்‌ மூடுற்றே 
ஒன்றில்‌ஒவ்‌ வொன்றும்‌ ஒளிமிகுக்கும்‌-நன்றே 
இருப்பச்சை இல்லாப்‌ பெருந்தேராய்த்‌ தோன்றும்‌ 
தெருப்பச்சைப்‌ பந்தல்கள்‌ சேர்ந்து. 


தெரு இருபாலும்‌ பூச்செடிகள்‌ 


சாடிப்‌ பலவண்ணப்‌ பூச்செடிகள்‌ பன்மணியைச்‌ 
சாடித்‌ தளிர்த்துத்‌ தெருவெல்லாம்‌-நாடியே 
பண்டழைக்க வண்டினத்தைப்‌ பாடுங்கள்‌ என்றுதேன்‌ 


கொண்டழைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ அங்கு. 


ஆடல்‌ பாடல்‌ 


தெருமுடிவில்‌ ஆடலும்‌ பாடலும்‌ கொள்வார்‌ 
திருமுடிவில்‌ வேந்தன்‌ திறலே-ஒருமுடிவில்‌ 
சீர்வாழ்த்தி மன்றப்‌ புலவரெல்லாம்‌ செந்தமிழின்‌ 
பேர்வாழ்த்த நிற்பார்‌ பெரிது. 


குழந்தைகள்‌ தமிழ்‌ பாடல்‌ 

மைச்சிட்டுப்‌ பாடும்‌ மருங்கில்‌ அதன்‌ஒலியை 
அச்சிட்டுக்‌ காற்சிலம்பு பாடவே-தச்சிட்ட 
பாவை அசைந்தாடும்‌ பாங்கில்‌ குழந்தைதமிழ்‌ 
நாவை அசைத்தாடும்‌ நன்கு. 


தமிழ்‌ மலரும்‌ மன்றங்கள்‌ 


அறம்பொருள்‌ இன்பம்வீ டென்னுமந்‌ நான்கின்‌ 
திறம்பொருள்‌ இன்னவெனத்‌ தேர-உறங்கும்‌ 


சிலரும்‌ விழிக்கத்‌ தமிழின்‌ சிறப்பு 
மலரும்‌ புலவர்தம்‌ மன்று. 


காவேரி சென்று ஆடினார்கள்‌ 


காற்றினிலே ஆடை பறக்கப்போய்க்‌ காவேரி 
ஆற்றி னிலாமுகத்தார்‌ ஆடுவார்‌-நேற்றிரா 
உண்டஇதழ்‌ கொம்புத்தேன்‌ காதலர்கள்‌ அந்நேரம்‌ 
கண்டஇதழ்‌ மாணிக்கக்‌ காடு. 


மக்கள்‌ நெருக்கம்‌ 


நீராடி மீளும்‌ நெடுந்தேர்‌ பரிதாண்டி 
நேராடப்‌ போவார்‌ நெருக்கடைவார்‌-ஆரிழையார்‌ 
பின்னடக்க மாச்செல்வர்‌ பீடுமலர்க்‌ கைப்பற்றி 


முன்னடக்க மாச்செல்வர்‌ மொய்த்து. 


அரசுக்கு வாழ்த்து 


வாழிய சோழமன்மா வண்கிள்ளி செங்கோலே 
வாழிய சோழன்‌ வரிப்புலிநீ-டுழி 
எனப்பாவை யார்வந்தால்‌ பாடினார்‌ கூத்த 


ரினப்பாவை யார்‌ஆடி னார்‌. 


அரசவையில்‌ அவள்‌ ஏன்‌ இல்லை? 


போதவிழும்‌ கூந்தலார்‌ போந்தாடும்‌ போதெல்லாம்‌ 
மாதவியும்‌ மேகலையும்‌ வாராரோ-ஏதவர்க்கு 
நேர்ந்ததென்‌ றார்சில்லோர்‌ நேர்மைஇது வோளன்றார்‌ 
சேர்ந்ததிது தாயின்‌ செவி. 


மாதவியின்‌ தாய்‌ 'மாதவியையும்‌ மணிமேகலையையும்‌ அழைத்துவா' என்று 


பாங்கிக்குக்‌ கூறினாள்‌ 


பிழைஎன்றாள்‌ மாதவிதாய்‌ பெண்பேர்த்தி மாரை 


அழைஎன்றாள்‌ மன்றத்தில்‌ ஆட- உழையிருந்த 
பாங்கி நடந்தாள்‌ அப்‌ பச்சைமயில்‌ அச்சவிடை 


ஏங்கிற்றோ என்ன எழுந்து. 


மாதவியிடம்‌ பாங்கி உரைத்தாள்‌ 


ஆங்கிருந்த மாதவியை அன்பால்‌ அணுகியே 
'நீங்கா உமதுகடன்‌ நீங்கிற்றோ-ஊங்காட 
ஏன்மறந்தீர்‌ ஏற்ற கலைவல்லீர்‌? மாமதிதான்‌ 


வான்மறக்கு மோ?' என்றாள்‌ மாது. (60) 


மாதவி பாங்கியிடம்‌ கூறுகின்றாள்‌ 


காவலனைக்‌ காற்சிலம்பால்‌ வென்று கொலையுண்ட 
கோவலன்‌ கொண்டகுடிப்‌ பேர்காத்த- பாவை 
தரத்தைஆய்‌ வாளாதன்‌ தாமரைபோற்‌ கண்ணாள்‌ 


பரத்தைஆய்‌ வாழ்வாளா பார்‌. 


மணிமேகலை அவைக்கு வரமாட்டாள்‌ என்கின்றாள்‌ மாதவி 


இன்பமெனல்‌ நற்றவத்தால்‌ எய்துவதாம்‌ மற்றுள்ள 
துன்பமெனல்‌ இவ்வுலகில்‌ தோய்வவாம்‌-என்பதவள்‌ 
எண்ணம்மணி மேகலைதான்‌ ஏகாள்‌ அவை; இஃது 


திண்ணம்‌எனச்‌ செப்பினாள்‌ தாய்‌. 


அறவண அடிகளிடம்‌ மாதவி சொன்னாளாம்‌ 


அல்லலுற்றேன்‌ காதலனின்‌ கண்ணகியின்‌ அல்லலெல்லாம்‌ 
சொல்லலுற்றேன்‌ வந்திங்கே; தூய்நெறியே-செல்லலுற்ற 
அண்ணல்‌ அடிகள்‌ அறவணர்பால்‌! நான்‌ அதன்மேல்‌ 


நண்ணல்‌ நவின்றார்‌ அவர்‌. 


அறவணர்‌ சொல்லியது 


எப்பொருட்கும்‌ ஆட்படுதல்‌ இன்றி இடரற்ற 
மெய்ப்பொருள்‌ ஆதல்‌ விடுதலை-அப்பொருளின்‌ 
பற்றுக்குப்‌ பற்றுவிட வேண்டுமென்றார்‌ மற்றஎலாம்‌ 
எற்றுக்கென்‌ றாள்மா தவி! 


மாதவி ஆயத்தார்க்கும்‌ அன்னைக்கும்‌ சேதி அறிவித்தாள்‌ 


அம்மைக்கே ஆயத்தி னோர்க்கே அறிவி என்று 
செம்மைக்கே ஆயத்தி செப்பினாள்‌-கைம்மேல்‌ 
இருந்த மணியே இழந்தவள்பொல்‌ நெஞ்சம்‌ 
வருந்த நடந்தாள்‌அம்‌ மாது. 


ஆங்கு ஒரு புறம்‌ பூத்தொடுக்கும்‌ மணிமேகலை நிலை 


கோவலனின்‌ மாதவியின்‌ அன்பின்‌ கொடை! அழகை 
மேவலரும்‌ போற்றுமணி மேகலைதான்‌-ஆவலுடன்‌ 
பாத்தொடுத்துக்‌ கொண்டிருப்பார்‌ போலுமொரு பாலிருந்து 
பூத்தொடுத்துக்‌ கொண்டிருந்தாள்‌ ஆங்கு. 


மணிமேகலை பூத்தொடுக்கும்‌ திறம்‌ 


பன்மலர்க்காம்‌ பொவ்வொன்றும்‌ பச்சைமயில்‌ மேகலைதான்‌ 
மென்மலர்க்கைக்‌ காந்தள்‌ விரல்பற்றித்‌-தன்மலர்க்கண்‌ 
கூறுமுறை கோணாமல்‌ கட்டுந்தார்‌ வண்ணத்தை 


நூறுமுறை நோக்கல்‌ தகும்‌. 


மாதவி பாங்கியிடம்‌ கூறிய வரலாறு மணிமேகலையை வருத்தியது 


ஆங்கிருந்த மாதவிதன்‌ ஆளன்மனை யாளிடரைப்‌ 
பாங்கிருந்த பாங்கிக்குக்‌ கூறியதைக்‌-கோங்கிருந்த 
வண்டார்‌ குழலி மணிமே கலைசெவியால்‌ 


மொண்டாள்‌ முறிந்தாள்தன்‌ நெஞ்சு. 


மணிமேகலை கட்டிய மாலை கண்ணீரில்‌ மிதந்தது 


காவலன்தன்‌ காவல்‌ பிழைத்ததுவும்‌ கண்ணகியும்‌ 
கோவலனும்‌ மாண்டதுவும்‌ கூறியதைப்‌-பாவை 
நினைப்பாள்‌ நிலைதளர்வாள்‌ கண்ணீரை ஊற்றி 


நனைப்பாள்‌ நறுமலர்த்தா ரை. 


மாதவி அறிந்தாள்‌ 


கரும்பிருக்கும்‌ சொல்லும்‌ கனியுதட்டின்‌ ஓரம்‌ 
அரும்பிருக்கும்‌ அஞ்சிரிப்பும்‌ எங்கே?-திரும்பித்தாய்‌ 
பெண்கண்டாள்‌ பெண்தொடுக்கும்‌ மாலைமிதக்‌ கக்கண்டாள்‌ 


கண்கண்டாள்‌ கண்ணீர்கண்‌ டாள்‌. 


வேறு மலர்‌ வேண்டினாள்‌ தாய்‌ 


ஆறொன்று கண்ணீர்‌ அலங்கலைத்தீ தாக்கியதால்‌ 
வேறொன்று காணமலர்‌ வேண்டென்று-வீறொன்று 
நெஞ்சினாள்‌ மாதவிதான்‌ நேர்ந்த துயர்மாற்றக்‌ 
கெஞ்சினாள்‌ கேட்டாள்‌ கிளி . 


மணிமேகலை வெளியிற்‌ செல்லுவதைப்‌ பாங்கி எதிர்த்தாள்‌ 


ஈதுரைக்கக்‌ கேட்ட எழிற்பாங்கி அன்னையீர்‌ 
ஏதுரைக்க லானீர்‌ இதோஇந்த-மாதுரைக்கின்‌ 
மையேந்து கண்ணாய்‌ மயல்தீர்க்க வேண்டுமென்று 


கையேந்தும்‌ கண்டால்‌ உலகு. 


மேலும்‌ பாங்கி கூறுகின்றாள்‌ 


போது பறிக்கஎங்கும்‌ போகவிடா தீர்‌அழகு 
மாது பறிக்கஎங்கும்‌ மாநிலத்தின்‌-மீது 
விழிதிறந்து வாழ்கின்றார்‌ வேந்தர்‌ அழிவுக்கு 
வழிதிறந்து வாழ்வோமோ நாம்‌. 


உதய குமரனால்‌ கேடு வரக்கூடும்‌ 


எவ்வனமே சென்றாலும்‌ ஏந்தலின்‌ தோன்றலுக்குச்‌ 
செவ்வனமே செப்பப்‌ பலருள்ளார்‌-இவ்வனம்‌ 
மல்லல்‌ உவவனம்‌! மங்கையுடன்‌ நானுமே 


செல்லவெனிற்‌ செல்வேன்‌என்‌ றாள்‌. 


தாய்‌ ஒப்புக்கொண்டதால்‌ இருவரும்‌ எழுந்தார்கள்‌ 


தன்னில்‌ எழுந்த தமிழ்ப்பாட்டும்‌ சொல்மாற்றிப்‌ 
பின்னி எழுந்த பிழைப்பாட்டும்‌-என்ன 
ஒருமணி மேகலையும்‌ பாங்கியும்‌ ஆன 
இருமணியும்‌ சென்றார்‌ எழுந்து. ( 40) 


மணிமேகலையும்‌ சுதமதியும்‌ காட்சிக்கு மகிழ்வார்‌ மனம்‌ கவிழவ்வார்‌ 


கூட்டுக்‌ கிளிகள்‌ இருக்கை குறையாக்கிக்‌ 
காட்டு மயிலாகிக்‌ கால்வைத்த-பாட்டையெலாம்‌ 
ஒவ்வொன்றும்‌ காண்பார்‌ வியப்பார்‌ உருகுவார்‌ 


எவ்வொன்றும்‌ ஈடு படார்‌. 


ஒரு களி உண்ணா நோன்பியைக்‌ கள்குடிக்க அழைக்கின்றான்‌ 


பண்ணாத நல்ல சுவைநீர்‌ பருகிடலாம்‌ 
உண்ணாத நோன்பிகளும்‌ உண்ணிலொன்றும்‌-பண்ணாதென்‌ 
றுள்ளுக்‌ கழைத்தான்‌ ஒருகளி! நோன்பிகண்டான்‌ 


கள்ளுக்‌ கடைஎன்ற பேர்‌. 


பெருங்களி இயல்பு 


மறுகு படுபிணத்தின்‌ காதில்‌ மகிணன்‌ 


அறுகு செலுத்த அவனைக்‌-குறுகினான்‌ 
கட்குடித்தேன்‌ ஓய்வெடுத்தேன்‌ என்றான்‌ஏன்‌ ஓய்வென்னக்‌ 


கட்குடிக்கத்‌ தான்‌ என்றான்‌ காய்ந்து. 


வையம்‌ துன்பம்‌ நிறைந்தது 


வைய நடைமுறையில்‌ துன்பமே வாய்ப்பதன்றி 
உய்யுமா றில்லைஎன உரைத்துத்‌-துய்ய 
மணிமே கலைஅம்‌ மறுகு நடந்தாள்‌ 
அணிமேவும்‌ அப்பாங்கி யோடு. 


எங்கும்‌ குறைபாடு 
பொன்னைக்‌ குவித்துவைத்தோன்‌ பொங்கலுண்ண [வாழையிலைத்‌ 
தொன்னை திருடுகையில்‌ தோதுண்டு-பின்‌ஒருவன்‌ 


மேலாடை மேற்சென்‌ றிழுப்பான்‌ அவன்செருப்பைக்‌ 


காலாடி னான்‌ஒருவன்‌ கண்டு. 


பற்று நீங்க வேண்டும 


இறைபாடென்‌ பட்டாலும்‌ இன்மைபோ னாலும்‌ 
குறைபா டிலாமலிரா தென்று-மறைபாடும்‌! 
மற்று விடுதலை வேண்டின்‌ மனமே 

பற்று விடுதலை வேண்டு. 


உவவனம்‌ சேர்ந்தனர்‌ மணிமேகலையும்‌ சுதமதியும்‌ 


என்றிளை யாளேதன்‌ பாங்கியுடன்‌ இங்குமங்கும்‌ 
நின்றிளை யாததொரு நெஞ்சமுடன்‌-சென்றவளாய்க்‌ 
காணா உவவனம்‌ பாங்கிதான்‌ காட்டிடவே 


பூணா வியப்புப்பூண்‌ பாள்‌. 


மணிமேகலை வந்தபோது அவளைக்‌ கண்டவர்கள்‌ என்ன ஆனார்கள்‌ 


மாது மலர்வனத்தைக்‌ காண்பாள்‌! வழிநடந்த 


போது பலர்கண்டு பூண்ட இறும்‌-பூது 


10 


புகல விரும்பினேன்‌ பொன்றாத்‌ தமிழ்விட்‌ 


டகல விரும்புவார்‌ ஆர்‌. 


கள்குடத்தின்‌ உள்ளிருந்த கள்ளிலும்‌ மணிமேகலை உருவம்‌ 


கட்கடைக்கே ஆளானார்‌ கார்குழலைக்‌ கண்டுகருங்‌ 
கட்கடைக்கே ஆளாகக்‌ காத்திருந்தார்‌-கட்குடத்தை 
எண்ணார்கள்‌ எண்ணுகையில்‌ கட்குடத்துள்‌ கண்ணுக்குக்‌ 


கண்ணாளைக்‌ கண்டார்‌ கவிழ்ந்து. 


மணிமேகலை துண்டு உடுத்துப்‌ போகும்படி செய்தவர்‌ யார்‌? 


பண்டுடுத்தும்‌ பட்டில்லை பல்லிழைகள்‌ இல்லைஇவள்‌ 
துண்டுடுத்துப்‌ போகின்றாள்‌ தொல்லுலகு-கண்டெடுத்த 
தங்கப்‌ படிவம்‌ தவத்துக்‌ குடன்பட்டாள்‌ 


இங்கிப்‌ படிச்செய்தார்‌ யார்‌? 


மணிமேகலை கண்டாலே தித்திக்கும்‌ தேன்‌ 


குன்றத்துக்‌ கொம்புத்தேன்‌ முல்லைவா ழைப்பழத்தேன்‌ 
மன்றத்து மாப்புலவர்‌ செந்தமிழ்த்தேன்‌-என்றமுத்தேன்‌ 
உண்டாலே தேன்‌! இம்‌ மணிமே கலைஓருத்தி 
கண்டாலே தித்திக்கும்‌ தேன்‌. 


வைய விளக்கை யாருக்குமில்லாமல்‌ ஆக்கினரே 


தையலை இவ்வாறு தவக்குழியில்‌ தள்ளுவதோ? 
வைய விளக்கை மருக்கெழுந்தை- ஐயையோ 
ஆருக்கு மில்லாமல்‌ ஆக்கினரே பெண்ணழகின்‌ 
வேருக்கு வெந்நீரை விட்டு. 


யாழெடுத்தவன்‌ மணிமேகலையைக்‌ கண்டு, யாழின்‌ மேலேயே சாய்ந்து கிடந்தான்‌ 


11 


என்று பலரும்‌ இயம்பி வருந்தினார்‌ 

சென்று பரத்தை தெருவறைக்குள்‌-ஒன்றை 
நினைத்துயாழ்‌ தொட்டஎட்டி நேரிழையைக்கண்டே 
அனைத்தும்‌ மறந்திருந்தான்‌ ஆங்கு. 


உதயகுமரன்‌ மணிமேகலை பற்றிக்‌ கேள்விப்படுகிறான்‌ 


அந்நேரம்‌ தேரேறி அங்குவந்த வேந்தன்மகன்‌ 
இந்நேரம்‌ யாரால்‌ நீ இன்னலுற்றாய்‌-முன்னே 
அதையுரைப்பாய்‌ என்றுரைத்தான்‌: அன்னம்‌ நடந்த 


கதையுரைப்பான்‌ எட்டி கடிது. 


எட்டியின்‌ இரக்கம்‌ 


சின்னஞ்‌ சிறியஇடைச்‌ செல்விமணி மேகலையாம்‌ 
அன்னம்‌ அழகு சுமந்தகன்றாள்‌-முன்னமெல்லாம்‌ 
பட்டுடுத்தும்‌ பான்மையினாள்‌ இன்று தருநெறிக்குட்‌ 


பட்டுடுத்தும்‌ பான்மையினாள்‌ ஆய்‌, 


மணிமேகலையைப்‌ பார்த்தேன்‌; கோவலன்‌ வரலாறு நினைவுக்கு வந்ததும்‌ யாழில்‌ 


சாய்ந்தேன்‌ 


அன்னாளைக்‌ கண்டேன்‌ அவள்தந்தை கோவலனின்‌ 
முன்னாளை எண்ண முறிந்ததுள்ளம்‌-என்யாழில்‌ 
இட்டவிரல்‌ தீநரம்பில்‌ இட்டதாம்‌ என்றெட்டி 


பட்டதுயர்‌ சொன்னான்‌ பதைத்து. 


மணிமேகலையை என்தேரில்‌ ஏற்றி வந்துவிடுவேன்‌ 


அப்படியா அன்னாளைச்‌ சென்று மணித்தேரில்‌ 


எப்படியும்‌ ஏற்றிவந்தென்‌ இற்சேர்ப்பேன்‌-அப்பொன்னை 
நீணாள்‌ நினைந்தும்‌ நெருங்காத என்வாணாள்‌ 


வீணாள்‌என்‌ றானிளைய வேந்து. 


12 


உதயனின்‌ கண்ணுக்கு வழியெல்லாம்‌ மணிமேகலை 


குளிர்காற்றுக்‌ கூந்தல்‌ அருவியோ! தேமாந்‌ 
தளிர்மாது மேனியோ! தண்டை-ஒளிர்வண்டோ? 
என்பான்‌ எதிலும்‌ மணிமே கலைகாண்பான்‌! 


தென்பால்‌ நடத்தினான்‌ தேர்‌. 


மணிமேகலையும்‌ பாங்கியும்‌ இன்னும்‌ உவவனக்‌ காட்சியைக்‌ கண்டு மகிழ்கின்றார்கள்‌ 


ஏடகத்துக்‌ காட்டாத இன்பத்தை நல்லியற்கை 
நாடகத்தை நங்கையும்‌ பாங்கியும்‌-தேடிஎப்‌ 
பாலும்கண்‌ டார்கள்‌! பகர்ந்து பகர்ந்துமேன்‌ 


மேலும்கண்‌ டார்கள்‌ விழைந்து! 


மயில்‌ தோகையில்‌ மறைந்தது ஒரு மான்‌ 


களித்தாடும்‌ மஞ்ஞைக்‌ கவின்தோகை யின்பின்‌ 
ஒளித்தாடும்‌ மானை ஒருமான்‌-விளித்தோடி 
மாவடிக்குப்‌ பின்னிருந்த மந்தியின்‌ செவ்வலரிப்‌ 
பூவடிக்குப்‌ புண்ணாகும்‌ நெஞ்சு. 


மாலை புனைந்து குளத்துக்‌ கண்ணாடி பார்க்கும்‌ ஒரு குரங்கு 


விண்ணாடி மாம்பூ விரிதார்‌ புனைகடுவன்‌ 
கண்ணாடி காணும்‌ ஒருகுளத்தின்‌-உண்ணாடி 
மாம்பழத்தைப்‌ போடப்போம்‌ மந்தியினை நீள்வரால்‌ 


ஆம்‌! பழத்தைப்‌ போடென்னும்‌ அங்கு! 


தவளை விளைத்த குழப்பம 


குவளை விழுந்த குளத்தில்‌ எழுந்து 


தவனள தளபுளா என்ன-உவளுகின்ற 
கெண்டை நடுங்கும்‌; கிளிகுயில்‌ வண்டெல்லாம்‌ 


தொண்டை நடுங்கும்‌ தொடர்ந்து. 


13 


அல்லியை வெறுக்கும்‌ பலாவைப்‌ பாடும்‌ வண்டு 


மூடிய அல்லிக்கு மொய்க்காமல்‌ தாமரைக்குப்‌ 
பாடிய வண்டு பலாமரத்தை-நாடியதன்‌ 
பேருக்கும்‌ தன்பெரிய பிள்ளைக்கும்‌ முள்ளுக்கும்‌ 


வேருக்கும்‌ பாடல்‌ வியப்பு; 


முத்துக்கு முல்லைச்‌ சிரிப்பு நிகர்‌! 


என்றுக்கு வெண்முருக்கும்‌ பூநிகர்‌! ஏழிசை 

மன்றுக்கு வண்டுநிகர்‌! வானிமிர்ந்த-கொன்றைப்பூங்‌ 
கொத்துக்குப்‌ பொற்காசின்‌ கோவைநிகர்‌! முற்றுநிகர்‌ 
முத்துக்கு முல்லைச்‌ சிரிப்பு! 


நெடுந்தொலைவிலிருந்து ஓர்‌ ஒலி! 


அண்டுமலர்ச்‌ சோலை அழகு வரிசையெல்லாம்‌ 
கண்டுவரும்‌ போதுதன்‌ காதினிலே-நண்டு 
நிகர்‌அங்கை சேர்த்து நெடுந்தொலை ஆய்ந்து 


பகர்வாள்தன்‌ பாங்கியைப்‌ பார்த்து 


உதய குமாரன்‌ தேரொலி 


ஓரொலி கேளாய்‌ உதைய குமரனவன்‌ 
தேரொலி போலும்‌! தெரிவைஎன்‌-பேரில்‌ 
விருப்புடையான்‌ என்பர்‌ விளைவறியேன்‌; நெஞ்சில்‌ 


நெருப்புடையேன்‌ என்றாள்‌ நிலவு. 


மணிமேகலையே பளிங்கு மாளிகையின்‌ உள்ளே போய்விடு 


கேட்பது தேரின்மணி ஓசைதான்‌ கேள்‌உன்னை 
மீட்பது தேரின்‌ மணிமேகலையே-வாட்போர்‌ 


உதையன்பால்‌ தோன்றாதே மாளிகையின்‌ உட்போ 


14 


இதையன்பால்‌ ஏற்கஎன்றாள்‌. 


பறந்தோடினாள்‌ பச்சை மயில்‌ 


பறந்திட்டாள்‌ பச்சை மயிலனையாள்‌ ஓடித்‌ 


திறந்த பளிக்கறை சேர்ந்தாள்‌-சிறந்த 
உதையன்‌ மணித்தேரும்‌ உற்றது பாங்கி 


அதையும்கண்‌ டாள்‌உரைப்பாள்‌ அங்கு. ( 150) 


அவன்‌ மட்டச்சரக்கை என்னிடம்‌ விற்கட்டும்‌ 


பளிக்கறையில்‌ சென்றாயா? தாழிடுவாய்‌! பச்சைக்‌ 
கிளிக்கறைவ தைப்போல்‌ கிளத்தேன்‌-வெளிப்புறத்தில்‌ 
ஐந்துவிற்க டைத்தொலைவில்‌ நானிற்பேன்‌ ஆள்‌என்பால்‌ 
வந்துவிற்க மட்டச்‌ சரக்கு. (155) 


உதயகுமரன்‌ வந்து, 'நோய்க்கு மருந்து வாங்கிவா' என்கின்றான்‌ 


நிறுத்தைய என்னத்‌, தேரோட்டி நிறுத்தச்‌ 
சிறுத்தை குதித்துச்‌ செவியை-உறுத்தவே 


பாங்கிவா மேகலையுன்‌ பாங்குள்ளாள்‌ என்நோய்க்கு 


வாங்கிவா என்றான்‌ மருந்து. 


உனக்கு அறிவுறுத்த என்னால்‌ முடியுமா? 


நரைமுடித்து நல்லிளமை நாணி நடுவின்‌ 
உரைமுடித்தோற்‌ குற்ற மருக!-விரைவில்‌ 
அரசுக்‌ கியலும்‌ அறிவும்‌ தரப்பெண்‌ 
முரசுக்‌ கியலுமா முன்‌? 


காமம்‌ ஒரு தீ! 


15 


ஆயினும்‌ ஒன்றுகேள்‌ ஆடவர்க்‌ குக்காம 
நோயினும்‌ மாப்பெருநோய்‌ இல்லை-தீயினும்‌ 
தீயது தீண்டாத போதினும்‌ தீய்த்தலால்‌! 
நீயது நன்று நினை. 


பெண்ணழகு நிலையற்றது 


தோலழ கென்ப திளமை தொலையி இல்லை 
மேலழ காடை அணியாலாம்‌-ஞாலத்‌ 
திதுகொண்டு மேலோர்‌ இடர்கொள்ளார்‌ என்றால்‌ 
எதுகொண்டிங்‌ கெய்தினை நீ 


உள்ளே உலவும்‌ மணிமேகலையை உதயன்‌ கண்டு விட்டான்‌ 


என்றிளங்‌ கோவுக்கு மங்கைஇது சொல்லுகையில்‌ 
நின்றிளங்‌ கால்நோவு நீளாமல்‌-பின்துறையை 
நீங்கு பவளப்‌ பளிக்கறைக்குள்‌ நின்றாள்‌ஓர்‌ 


பாங்கு பவளக்‌ கொடி. 


உள்ளே புக வாயில்‌ தெரியவில்லை 


வெளிக்கறி விக்கும்‌ அகத்தையெலாம்‌ அந்தப்‌ 
பளிக்கறையிற்‌ பாவையைப்‌ பார்த்தான்‌-கிளிக்கறையா? 
தூயில்‌ தனைஅடைவாய்‌ தூயோயென்‌ றோடினான்‌ 


வாயில்‌ தனையறியான்‌ மற்று. 


மணிமேகலையா? ஓவியமா? 


நற்பளிங்கின்‌ உள்ளேநான்‌ நண்ணல்‌ அரிதேயோ! 
நிற்பளிங்கு மாரிழையோ! ஓவியமோ-பொற்கொடியே 
எத்திறத்தள்‌ மேகலைதான்‌ என்றான்‌ சுதமதியாள்‌ 
அத்திறத்தைக்‌ கூறுவாள்‌ ஆங்கு. 


மணிமேகலை மனத்தை மாற்ற நீ யார்‌? 


நோற்றல்‌ உடையாள்‌; நுவல்காமம்‌ நண்ணாத 
ஆற்றல்‌ உடையஆள்‌; அவளுள்ளம்‌-மாற்றவே 
நீயார்‌என்‌ றாள்பாங்கி; நின்ற உதையனும்‌ 


நீயார்‌என்‌ றான்கொதித்து நின்று. 


சுதமதி வரலாறு 


மாருத வேகன்‌ மடக்கி எனைமணந்தான்‌ 
தேருதல்‌ செய்யவே என்தந்தை-ஊரெலாம்‌ 
தேடினான்‌ காவிரி தென்கடல்‌ சேரிடத்து 


நாடினான்‌ நான்கண்டேன்‌ அங்கு. 


மேலும்‌ கூறுதல்‌ 


சங்க தருமனால்‌ புத்தன்‌ சமயத்துச்‌ 
சங்கம்‌ அடைந்தேன்‌! தருமங்கள்‌-தங்குமொரு 
நாவே, பிறிது நவிலலும்‌ இல்லைஇளங்‌ 


கோவேவாழ்‌ கென்றாள்‌ பூங்கொம்பு. 


மணிமேகலையை நான்‌ அடைவது சின்னது 


இன்னது கேட்ட உதையன்‌ எனக்கிது 
சின்னது! சென்றுசித்தி ராபதியால்‌-பொன்னதுவே 
மின்னதுவே என்னுமணி மேகலையை நானடைவேன்‌ 


என்னதுவே இன்பமென்‌ றான்‌. 


என்‌ மனம்‌ அவன்மேற்‌ சென்றது பிழை 


வாடி உதையன்‌ மறைந்தபின்‌ மற்றந்த 

ஆடி அறைதிறந்து பாங்கியை-நாடி 
இழந்தையோ நின்றேன்‌ எதிரிபால்‌ நெஞ்சைக்‌ 
குழந்தையோ அன்னதென்றாள்‌ கொம்பு. 


17 


என்மனம்‌ அவன்மேற்‌ சென்றது மீண்டது 


மின்றிறந்து மூடினாற்‌ போலுமிம்‌ மெல்லியுள்ளம்‌ 
சென்றது மீண்ட தெனினுமந்‌-நன்றிலன்மேல்‌ 
போமம்‌ மனந்தான்‌என்‌ கற்பைப்‌ புரைசெய்தால்‌ 


காமம்‌ வலிதோ கழறு 


காமம்‌ ஒருபுறம்‌ உணர்வு ஒருபுறம்‌ 


புணர்வு நிலைதேடிப்‌ போனது சாமா 
றுணர்வு நிலைபெறுதல்‌ உண்டோ ?-கிணறு 
பலிகேட்கும்‌ ஓர்பால்‌ பழிதீர்‌ நிலைகூம்‌ 
ஒலிகேட்கும்‌ ஓர்பால்‌ செவி. 


மற்றொரு மணிமேகலை நற்றவ முதியோன்‌ 


மணிமே கலைஎன்ற ஓர்முதியோள்‌ வையம்‌ 
மணிமே கலைஎன்ற மாப்பேர்‌-அணியும்‌ 
பெரும்புகழும்‌ ஆன தவப்பயனும்‌ பெற்றோள்‌ 


கரும்புகளின்‌ கண்ணேர்வந்‌ தாள்‌. 


முதியோளைப்‌ பணிந்தாள்‌ மணிமேகலை 


அன்னை அடிபணிந்தார்‌ ஆன அருளேஎம்‌ 
மின்னை அடைந்தோம்‌என்‌ றார்‌இருவர்‌-பின்னையே 
என்ன துயர்‌ என்றாள்‌ எல்லாம்‌ துறந்தாளும்‌ 


அன்னதுயர்‌ பாங்கிசொன்னாள்‌ அங்கு. 
சுதமதி சொன்னாள்‌ 
பாவெடுக்கப்‌ பாவலரும்‌ பார்க்குமணி மேகலைதான்‌ 


பூவெடுக்க வந்திட்ட போதமுதை-நாவெடுக்கக்‌ 
காலெடுத்தான்‌: வாயிற்‌ கதவறியான்‌; தேரேறிக்‌ 


18 


கோலெடுத்தான்‌ அவ்விளங்கோ. 


சுதமதி தொடர்ந்து சொல்கின்றாள்‌ 


காண்பேன்‌ அவள்திறத்தைக்‌ கண்டமட்டும்‌ எனதிறந்தான்‌ 
வீண்போதல்‌ இல்லை விளம்புங்கால்‌-ஆண்சிங்கம்‌ 
என்றுந்தித்‌ தேர்‌ஏறி ஏகும்‌ உதையன்‌ 

என்றுந்‌ திருந்தான்‌என்றாள்‌. 


உதயகுமரனிடம்‌ அகப்படாமல்‌ சக்கரவாளக்‌ கோட்டம்‌ போய்விடு 


பின்னும்‌ அற்றே பின்னு மற்றே பித்தனுளம்‌! காமந்தான்‌ 
இன்னுமற்றே போகவில்லை என்செய்வாய்‌?-நன்னுதல்‌ 
அக்கர வாளன்‌ அகப்படுத்தல்‌ இல்லாமல்‌ 


சக்கரவா ளக்கோட்டமா சார்‌. 


சக்கரவாளக்‌ கோட்டமா? 


என்று முதியோள்‌ இயம்பச்‌ சுதமதி 
ஒன்றுக்கு வேறொருபேர்‌ ஒன்றுமா?-தொன்றுபிணக்‌ 
கோட்டமா சக்கரவா ளக்கோட்டமா இதுவே 


நாடடமா னாள்பாங்கி நன்று. 


சக்கரவாளக்‌ கோட்டத்தின்‌ கதை 


சுடுகாட்டுக்‌ கோட்டத்தை வேறு பெயரி 
னொடுகாட்டல்‌ ஏனோ உரைத்து-விடுகென்று 
பாங்கி பகர முதியோள்‌ நெடிதுரைக்க 

வாங்கி மகிழ்வாள்‌ மணி. 


கதை நடுவில்‌ தூக்கம்‌ 


காவிரிப்பூம்‌ பட்டினமும்‌ காடும்‌ பிறவுமவள்‌ 


நாவிரிப்பப்‌ பாங்கி நடுச்செவியேற்‌-றியாவரிதை 


19 


வாங்கிக்‌ கிடப்பார்கள்‌ என்பாள்போல்‌ மண்ணிலுற்றத்‌ 


தூங்கிக்‌ கிடந்தாள்மெய்‌ சோர்ந்து 

உதையன்‌ தொல்லை ஒழிந்தது 

துணிபல்ல வம்மான்‌ துயர்‌எய்தல்‌ என்றே 
மணிபல்ல வம்சேர்த்தாள்‌! வாட்டம்‌-தணித்தாள்‌. 


தணிமே கலைதான்‌! மணிமே கலையைப்‌ 
பிணியானப்‌ பித்தன்‌ இனி. 


நடுத்திட்டில்‌ விட்டு எடுத்தாள்‌ ஓட்டம்‌ முதியோள்‌ 


பன்னாள்‌ நடத்தும்‌ படுகடலை நன்னாவாய்‌ 


தன்னால்‌ தவிரத்துமணி மேகலையைத்‌-தென்பால்‌ 
கடனடுவில்‌ சோர்வுற்ற கண்ணாளை விட்டே 


உடனகன்றாள்‌ ஓதுமுதி யோள்‌. 

சுதமதியிடம்‌ முதியோள்‌ 

எங்குற்றாள்‌ மேகலைதான்‌ என்றிருந்தாள்‌ பாங்கிதான்‌ 
அங்குற்றாள்‌ மாமுதியோள்‌ அன்புடையாய்‌-மங்காப்‌ 


பழமை மணிபல்லவம்‌ சேர்த்தேன்‌ பார்‌ஓர்‌ 
கிழமையினில்‌ மீள்வாள்‌ கிளி. 


சுதமதிக்கு முதியோள்‌ 

மன்னன்‌ மகனுக்கும்‌ வாய்மை பலகூறி 
அன்னம்‌ தனையணுகல்‌ ஆகாதென்‌-றின்னம்‌ 
பலவும்‌ பகர்ந்தேன்நற்‌ பாங்கி உனக்குச்‌ 
சிலவும்‌ தெரிவிப்பேன்‌ கேள்‌ 


அம்மாவிடம்‌ இதை அறிவி 


ஊறு தவிர்ந்துமணி மேகலைஇவ்‌ வூர்வருங்கால்‌ 


20 


வேறு வடிவமே மேற்கொளினும்‌-கூறின்‌ 
உனக்கும்‌ ஒளியாள்‌; இதனை அவள்தாய்‌ 


தனக்கும்‌ ஒளியாமற்‌ சாற்று 


என்பேர்தான்‌ மணிமேகலை 


மாதவி பெற்ற மகளுக்கென்‌ பேரையே 

கோதவி கோவலன்‌ வைத்திட்டான்‌-ஈதுரைப்பாய்‌ 
மாதவிக்கு நாளும்‌ மணிமே கலைமனத்தின்‌ 
தீதவிப்பாள்‌ என்றதையும்‌ செப்பு. 


சுதமதி மாதவிக்கு! 


என்று மொழிந்தவள்தான்‌ ஏகச்‌ சுதமதியும்‌ 
சென்று தெரிவித்தாள்‌ தேன்மொழிக்கே-கன்றைப்‌ 
பிரிந்தா வருந்தாதா? பெண்ணைப்‌ பிரிந்தால்‌ 


வருத்தாதா பெற்ற மனம்‌? 


மணிபல்லவத்தில்‌ 


மணிபல்‌ லவத்தில்‌ மணலில்‌ துயின்ற 
மணிமே கலைகண்‌ மலர்ந்தாள்‌-துணிவிழந்தாள்‌ 
பண்டறி யாதனவே பார்த்தாள்‌ உறவாரைக்‌ 


கண்டறி யாதகற்‌ பண்டு. 


முதியோள்‌ விட்டுப்போனது அறமா? 


ஆங்கிருந்தேன்‌ என்னை அழைத்திங்கு வந்திடுமுன்‌ 
தூங்கினேன்‌! அந்நேரம்‌ தூரத்தே-ஏங்கவிட்டுச்‌ 
செல்லல்‌ அறமா? செயத்தக்க இன்னவெனச்‌ 


சொல்லல்‌ அறமா தொடர்ந்து 


கண்‌ காணத இடத்தில்‌ கலங்குகின்றேன்‌ 


21 


தேரு மிலாது தெருவு மிலாதுழையார்‌ 
யாரு மிலாதிருக்கும்‌ இவ்விடத்தில்‌-சோருகின்ற 
கண்ணீரும்‌ நானும்‌ கதறுங்கால்‌ என்‌உறவீர்‌ 


கண்ணீரோ சற்றும்‌ எனை? 


அம்மாவும்‌ உதவவில்லை; அப்பாவையும்‌ கண்டதில்லை 


பழிகூறிக்‌ கொன்ற ஒரு பாண்டியனை உண்மை 
வழிகூறி மாளப்‌ புரிந்த -எழிலான 
அப்பாவை யுங்காணேன்‌ அன்றும்காணேன்‌ இன்று 


அப்பாவை யுங்காணே னால்‌. 


மரமா தேறுதல்‌ கூறும்‌? விலங்கா தேறுதல்‌ கூறும்‌? 


தீமையாய்‌ இங்குத்‌ திரிகின்றேன்‌ தெங்குபலா 
ஊமையாய்‌ இங்கிருக்கும்‌; ஒன்றுரையா-ஆமையும்‌ 
புள்ளிழுத்துக்‌ கொள்ளும்‌ புனற்கரைமா உண்டுதலை 
உள்ளிழுத்துக்‌ கொள்ளும்‌ எனை ஓர்ந்து. 


கோலெடுத்துக்‌ கொண்டு குறுக்கில்‌ ஓடுகின்றது குரங்கு 


தேனோடும்‌ பூவிற்‌ சிறையோடும்‌! புல்லுக்கு 

மானோடும்‌ கொக்கு மடையோடும்‌!-நானோடி 
மேலெடுக்கும்‌ வேலை எதென்‌ றேன்குறுக்கே முள்வேலங்‌ 
கோலெடுக்கும்‌ ஓடும்‌ குரங்கு. 


நண்டும்‌ வண்டும்‌ விளையாடும்‌! நானுமா விளையாடுவேன்‌! 


நண்டு விளையாடும்‌; நன்மா நிழற்காரை 
கண்டு மயிலாடும்‌; காவித்தேன்‌-மொண்டு 
விளையாடும்‌ வண்டு; விளையாட வாநான்‌! 


களையா டினஎன்றன்‌ கண்‌. 


22 


முதியோள்‌ வந்தாள்‌ 


திட்டில்‌ அழுவாள்‌ சிரிப்புக்‌ கரைகாண 
எட்டி முதியோள்‌ எடுத்தணைத்துக்‌-கட்டிக்‌ 
கரும்பே உதைய ஸனிடமிருந்து காத்தேன்‌ 


திரும்பநான்‌ சொன்னபடி செய்‌. 


தவப்பெரியோர்‌ அறம்‌உரையார்‌ மிகச்சிறியை என்று 


புத்தன்‌ புகன்ற திருவறத்தை நீ அடைதல்‌ 
கத்தன்‌ றென உணர்க கண்மணியே-புத்தம்‌ 
புதிய இளமேனி காணும்‌ புலவர்‌ 

முதிய மறைஉறையார்‌ முன்‌ 


நினைத்த உருவம்‌ கொள்ளும்‌ புனைவினை 


நினையும்‌ உருவத்தை நீயடையத்‌ தக்க 
புனைவினை ஒன்று புகல்வேன்‌-தினையும்‌ 
மறந்தார்க்குத்‌ தோதுபடல்‌ இல்லை உனைப்போல்‌ 
துறந்தார்க்குத்‌ தோது படும்‌. 


புனைவினை புகன்றாள்‌ முதியோள்‌ 


பன்னாட்டார்‌ ஆடவர்‌ பாவையர்‌ பூண்களும்‌ 


பன்னாளும்‌ மாறிவரும்‌ பாங்குகளும்‌-பன்மொழியும்‌ 
மூத்தார்‌ இளையார்‌ நடைப்பாங்கும்‌ முற்றிலும்‌ 
மூத்தாள்‌ மொழிந்தாள்‌ அவட்கு. 


உறுப்புக்களை மாற்றும்‌ முறை 
நோக்குப்‌ பலவும்‌ நுதல்பலவும்‌ வாய்பலவும்‌ 


மூக்குப்‌ பலவும்‌ முனைநடுவாம்‌-நாக்குப்‌ 


பலவும்‌ பலரின்‌ உருக்காட்டப்‌ பின்னும்‌ 


23 


பலவும்‌ பகர்ந்தாள்‌ அவட்கு. 


முதியோள்‌ மறைந்தாள்‌ 


பலவாம்‌ புனைவினை பாவைக்குச்‌ சொல்லி 
நிலவாம்‌ முகத்தாளே நேரிங்‌-குலவியிரு 
புத்தபீ டிகையுங்காண்‌ கோமுகியும்‌ காண்‌; போய்ஊர்‌ 


நத்துகஎன்‌ றாள்மறைந்தாள்‌ நன்று. 


தீவதிலகை காணப்பட்டாள்‌ 


காலை மணற்குன்றைக்‌ கண்டு நடக்கையிலே 

தீவ திலகைஎனும்‌ தேமொழியின்‌-நாவில்‌ 
அமுதெடுத்தால்‌ அன்ன தமிழெடுத்தாள்‌! கண்ணின்‌ 
இமையின்‌ இணைப்பெடுத்தாள்‌ பெண்‌. 


தீவதிலகைக்கு மணிமேகலை 


கப்பல்‌ கவிழ்ந்ததனால்‌ கண்டமணி பல்லவத்தில்‌ 
தப்பல்‌ நினைத்துத்‌ தனித்தடைந்த-தொப்பது நின்‌ 
தோற்றம்‌ நீ யாரென்னத்‌ தோகை வரலாறு 
மாற்றம்‌ இலாதுரைத்தாள்‌ மற்று. 


தீவதிலகையும்‌ மணிமேகலையும்‌ 

முத்தன்ன வெண்ணகையார்‌ முற்சென்றார்‌ அங்கிருந்த 
புத்தனார்‌ பீடிகையில்‌ போதுவிழி-வைத்தனர்‌ 
நாமுகிழ்த்தாள்‌ நன்றதன்சீர்‌ தீவ திலகைதான்‌! 
கோமுகியும்‌ காட்டினாள்‌ கொம்பு. 


கோமுகிப்‌ பொய்கையில்‌ அமுத சுரபி 


உண்ணாடிக்‌ கண்டால்தன்‌ உள்ளதுகாட்டும்‌ தென்னீர்க்‌ 


கண்ணாடிப்‌ பொய்கைக்‌ கரைநோக்க-எண்முப்‌ 


24 


பதக்கும்‌ பிடிக்கும்‌ பழங்கலம்‌ ஒன்று 
மிதக்கும்‌ பிடிக்கும்‌ அதை மின்‌. 


அமுதசுரபியுடன்‌ திரும்புதல்‌ 


கமழ்வது தாமரை, காணிற்‌ கலம்‌ ௮ஃ(து) 
அமுத சுரபிஎன்றாள்‌ அன்னம்‌- அமைய 
இருகையில்‌ ஏந்திய மங்கை திரும்பி 
வருகையில்‌ மற்றுங்கேட்‌ டாள்‌! 


தீவதிலகை செப்பினாள்‌ 


நீபத்து நூறுமுறை நேரிற்கா ணுங்கலத்தை 
ஆபுத்திரன்‌ இட்டான்‌ அந்நீரில்‌- நீ போய்‌ 
அறவணர்பால்‌ கேட்பாய்‌ அதன்வரலா றென்றாள்‌ 


திறவணத்தாள்‌ தீவதில கை. 


அந்தக்கலந்தான்‌ இந்தக்‌ கலம்‌ 


இட்டுப்‌ புகழ்பெற்ற ஏழைதான்‌ ஏற்றசோ 
றிட்டுக்‌ கறிபிசைந்‌ தீந்ததுவும்‌-இட்டே 
எடுக்க எடுக்‌ கக்குறையா தென்றதுவும்‌ பொய்கை 


அடுத்ததுவும்‌ இக்கலமே ஆம்‌; 

பசியுள்ள இடத்தில்‌ புசி என்று போ 
அறியாமை வேரோ டழியாது? வாழ்வை 
எறியாமைத்‌ தீப்பசிதான்‌ ஏகா-துறவேகேள்‌ 
ஓரூரி லாவிடினும்‌ ஓருரில்‌ உண்டுபசி 
நேர்ந்ததும்‌ அப்பிணியை நீக்கு. 


வையப்‌ புகழ்‌ உனக்கே 


இளமையில்‌ எய்துமோர்‌ இன்பம்‌ வெறுத்தாய்‌! 


25 


வளமையிற்‌ போதல்‌ மடக்கி-உளம்காத்தாய்‌! 
வையப்‌ புகழுனக்கே வாய்திறந்தால்‌ கோடிவரும்‌ 


வெய்ய பசியை விலக்கு. 


ஆபுத்திரன்‌ போல்‌ அளி 


வயிற்றுப்‌ பசிநீக்கு வாழ்வறியார்‌ தூக்குக்‌ 
கயிற்றை விழலாக்கு! கண்ணை-எயிற்றை மகிழ்‌ 
வேபுகுத்தாய்‌ நீஉன்றன்‌ வாழ்நா ளெலாமந்த 
ஆபுத்‌ திரன்போலம்‌ மா. 


ஏழைக்கிடுவதே தவம்‌ 


வேலையில்லை தந்தைக்கு! வெள்ளைநூல்‌ அன்னையிடம்‌ 
பாலில்லை பச்சைக்‌ குழந்தைக்கே-தாலிவிற்றால்‌ 
வாங்குவா ரில்லை? அங்குவாட்டும்‌ பசிநீக்கித்‌ 


தாங்குவார்‌ தாம்தவம்செய்‌ வார்‌. 


அறத்தின்‌ சாறு 


சோறில்லை என்பார்க்குச்‌ சோறு தருவதுதான்‌ 
கூறறங்க ளின்சாற்றுக்‌ கூட்டம்மா-வேறேதான்‌ 
எங்குண்டம்‌ மாபசிக்கே ஈர்ம்பழஞ்சோ றிட்டுவக்கும்‌ 


அங்குண்டம்‌ மாநல்‌ லறம்‌. 

இன்றியமையா நிலையில்‌ இடும்‌ சோற்றுக்குச்‌ சாவு அல்லது வாழ்வு 
கூன்மாடு விற்றுக்‌ குதிரைவாங்‌ கற்கென்றன்‌ 

கான்மாடு நின்றார்க்குக்‌ காசளிக்க-நான்மாட்டேன்‌ 

இன்றி யமையா நிலையில்‌ இடும்சோற்றுக்‌ 


கொன்றுசாக்‌ காடொன்று வாழ்வு. 


தீவதிலகை சென்றாள்‌ 


26 


உயிர்வாழ்வேன்‌ மக்கள்‌ உறுபசி தீர்ப்பேன்‌ 


செயிர்தீரச்‌ செப்பியது கேட்டேன்‌-வெயிற்கு 
நிழல்‌அவ்‌ வடிகள்பால்‌ செலவேன்‌ நினைவு 


தொழல்‌என்றாள்‌ தோகைசென்‌ றாள்‌, 


மாதவி மகளைக்‌ கண்டால்‌ 


மாதவி யாழ்‌ துன்பச்‌ சுதமதிதம்‌ வாயினின்‌ 

றேதவியாழ்‌ பெற்ற இடர்‌ என்றே-தீதுறுவார்‌ 
சோறுபெற்ற தூய்கலத்தா ளைப்பெற்றார்‌ முப்பழத்தின்‌ 
சாறுபெற்றார்‌ தாவி யணைத்து. 


அறவண அடிகளைப்‌ பணிந்தார்கள்‌ 


ஆய அனைத்தையுமே அன்னையிடம்‌ பாங்கியிடம்‌ 
ஏய உரைத்தாள்‌ இளமங்கை-தூய 
அறவணைத்தார்‌ பக்கல்‌ அணிகியே தாளில்‌ 


உறவணைத்தார்‌ உச்சந்‌ தலை. 


அறவணத்தார்‌ அறிவித்தார்‌ 


அடிகள்‌ உரைப்பார்‌; அப்புத்த நெறியைக்‌ 
குடிகள்‌ தொடர்தல்‌ குறைய-மிடிகள்‌ 
மலிய மறவலி ஆர்ந்தது மக்கள்‌ 
மெல்லியலா னார்‌அதன்‌ மேல்‌. 


புத்தநெறி உலகில்‌ பரவவேண்டும்‌ 
கொடிதுசேர்‌ கோட்டையில்‌ புத்த நெறிதான்‌ 
கடிதுசே ராதே எனினும்‌-நெடிது 


முயலுவேன்‌ நீயும்‌ முயலுக நன்கு 
பயிலுக என்றார்‌ பரிந்து. 


ஆபுத்திரன்‌ பற்றி அறவண அடிகள்‌ 


மன்பதைக்கு நேரும்‌ பசிப்பிணி மாற்றுக! 
பின்பதைக்‌ கண்டு தரும்மீ-தென்பதை 
நீபெற்‌ றிடலாம்‌! நிகழ்த்துகின்‌ றேனினி 
ஆபுத்தி ரன்சீரென்‌ றார்‌. 


ஆபுத்திரன்‌ புகழ்‌ விண்ணினும்‌ பெரிது 


ஒழுக்க மெனுநல்‌ லுறுதுணைக்‌ கேபே 
ரிழுக்கம்‌ புரிவார்க்‌ கெதிர்ப்பு-முழக்கம்‌ 
புரிந்திட்ட ஆமகன்‌ பெற்ற புகழ்தான்‌ 
விரிந்திட்ட விண்ணிற்‌ பெரிது. 


கொலை வேள்வியை எதிர்த்தவன்‌ ஆபுத்திரன்‌ 


வேள்வி எனஉரைத்து மாடாடு வெட்டலும்‌ 
கேள்வியே இன்றிக்‌ கிளத்தலும்‌-நீள்வியான்‌ 
ஆமகன்‌ பெற்ற புகழ்தன்னை அந்நாளில்‌ 


கோமகன்‌ பெற்றானா கூறு. 


எத்தீமைக்கும்‌ ஆபுத்திரன்‌ இளைத்து விடவில்லை 


அறத்தினைச்‌ சார்ந்தே அடைத்த புகழை 
அறத்தினுக்‌ கேசெல வாக்கும்‌-திறத்தைக்‌ 
குறுகிய கொள்கையார்‌ கொல்ல நினைத்தார்‌ 


இறுகிய நெஞ்சா இறும்‌? 


பிற்போக்காளரின்‌ தலைவன்‌ ஆபுத்திரனைக்‌ கெடுக்க நரிவேலை செய்தான்‌ 


இருளில்‌ உலகை நடத்துவார்க்‌ கேந்தல்‌ 
அருளில்‌ நடந்தானை அண்டி-மருளில்‌ 
நடந்த நரிவேலை செய்ததும்‌ உண்டு 


கடப்பானா கொண்ட கருத்து. 


27 


28 


ஆபுத்திரன்‌ வரலாறெல்லாம்‌ சொல்லி முடிக்கப்பட்டது 


என்று சிறப்பிடங்கள்‌ சுட்டி அறவணர்‌ 
நன்று முதலிருந்‌ தீறுவரை-ஒன்றவே 
ஆமகனின்‌ அன்பு வரலாறெ லாம்சொல்லிப்‌ 


போமகளே என்றார்‌அப்‌ போது. 


மணிமேகலை பிச்சைக்காரியானாள்‌ 


ஏன்று கலம்‌ஏந்தி மேகலைதான்‌ அன்னவரை 
மூன்று முறைசுற்றி முன்வணங்கி-மான்போல்‌ 
மருண்ட வழிநடந்தாள்‌ மற்றவரை விட்டே! 
தெருண்டு வழிநடக்கும்‌ தேன்‌. 


எல்லோரும்‌ மணிமேகலையைச்‌ சூழ்ந்து கொண்டார்கள்‌ 


ஊர்ப்பிச்சைக்‌ காரி உருவடைந்தாள்‌ அவ்வுருவைச்‌ 
சேர்ப்பித்தாள்‌ நல்ல தெருவழியே-வார்ப்படத்துத்‌ 
தங்கப்‌ படிவம்‌ தரையில்‌ வரக்கண்டோர்‌ 


அங்கப்‌ படியேசூழ்ந்‌ தார்‌. 


எல்லோரும்‌ வரவேற்கிறார்கள்‌ 


கண்ணம்மா உன்வரவு! கைநிறைய இட்டிடுவோம்‌ 
உண்ணம்மா என்றேஓ ராயிரம்பேர்‌-வண்ணம்‌ 
இருக்கும்‌ படிவத்தார்‌ சொன்னார்கள்‌ சற்றே 
இருக்கும்‌ படிசொன்னாள்‌ யாழ்‌. 


ஆதிரை வீட்டில்‌ மணிமேகலை 


கற்புப்‌ புகழ்வாய்ந்தோள்‌ உள்ளாளோ அன்னவளின்‌ 
இற்புக்கு முன்‌இடக்கேட்‌ பாய்‌என்ற-சொற்பெருக்கிக்‌ 
காயசண்டி கைஎன்பாள்‌ ஆதிரைஇல்‌ காட்டினாள்‌ 


போயறங்கேட்‌ டாள்சுடர்ப்‌ பொன்‌. 


29 


ஆதிரை வரவேற்பு 


கையிற்‌ கலத்தோடும்‌ கண்ணில்‌ அருளோடும்‌ 
பொய்யில்‌ துறவென்னும்‌ பூட்கையொடும்‌-துய்யமணி 
மேகலையை ஆதிரை கண்டாள்‌ மிகமகிழ்ந்தாள்‌ 
ஆகஅம்‌ மாஎன்றாள்‌ ஆய்ந்து. 


ஆதிரை கறியோடு சோறிட்டாள்‌ 


தேவர்‌ உலகம்‌ சிறப்பென்னும்‌ ஆரியர்சொல்‌ 
ஈவார்‌ உலகம்‌ இழிவாக்கப்‌-பாவை 

கலமே நிறையக்‌ கறியொடு சோறிட்டாள்‌ 
இலமே இலம்‌என்னு மாறு. 


ஆதிரை வாழ்த்து 


அழகும்‌ இளமையும்‌ எண்ணாய்‌ துறவே 
பழகும்‌ இளையாய்‌ பசுநெய்‌-ஒழுகக்‌ 
கலத்திலிட்‌ டேவிரு கையாலும்‌ சோறு 
நிலத்து நிலைக்கநின்‌ சீர்‌. 


ஆதிரை இட்ட அமிழ்து 


கண்டனர்‌ ஊரார்‌ கடிதுகேட்‌ டார்பாரோர்‌ 
மண்டினோர்‌ எல்லாரும்‌ வாழ்த்தினார்‌-அண்டுமுயிர்‌ 
ஏதிரை என்னாமைக்‌ கிங்கு முதன்மையாம்‌ 


ஆதிரை இட்ட அமிழ்து. 
மணிமேகலை எல்லார்க்கும்‌ இட்டாள்‌ 
இலம்நிறைந்தார்க்கல்லாம்‌ மனம்நிறைந்த தென்னக்‌ 


கலம்நிறைந்து போனது கண்டு-நலம்நிறைத்தாள்‌ 


வாரீர்‌உண்‌ பீர்‌என்பாள்‌ வந்துண்பார்‌, பின்னும்‌இலார்‌ 


வாரீர்‌ என்‌ பாள்‌உண்பார்‌ வந்து. 


30 


காயசண்டிகை சொன்னாள்‌ 


காயசண்டி கைஎன்பாள்‌ மாதவியின்‌ கண்ணாள்முன்‌ 
நீயறத்தின்‌ செல்வியென்று நேர்வந்து-தாயேநான்‌ 
யானைத்தீ என்னும்‌ பசியுடையேன்‌ வற்றாஉன்‌ 


தேனத்தீ னேன்‌என்றாள்‌ தேர்ந்து. 


யானைத்‌ தீ என்பதென்ன? 


வயிறுநிறைந்‌ தாலும்‌ மனநிறையார்க்‌ குள்ள 
இயல்பின்பேர்‌ யானைத்தீ என்பர்‌-துயரறுக 
சாப்பிடுநீ சாப்பிடு நீ சாப்பிட்டு நன்னிலையைக்‌ 


கூப்பிடுநீ என்ன குறை? 


சொல்லால்‌ பாதி தொல்லை போயிற்று 


என்றுரைத்தாள்‌ மேகலைதான்‌ ஈபவளே சொன்னதனால்‌ 
நின்றபிணி யிற்பாதி நீங்கிற்றாம்‌-நன்றுண்டாள்‌ 
மேலுண்டாள்‌ மற்றுண்டாள்‌ மேன்மேலுண்‌ டாள்நாட்கள்‌ 


நாலுண்டாள்‌ நன்னிலையுண்‌ டாள்‌. 


காயசண்டிகை நோயகன்றது 


ஆறென்றால்‌ ஆறாத யானைத்தீ ஆறியது! 
சோறென்றால்‌ முப்போதே துய்க்கின்றேன்‌-கூறென்றால்‌ 
பட்ட தொல்லை பஞ்சு படாதம்மா! பெற்று விட்டேன்‌ 


விட்டதொல்லை யாலே மிடல்‌. 


காயசண்டிகை கணவனை நொந்தாள்‌ 


என்னை உடையான்‌ எனக்குநோய்‌ என்றவுடன்‌ 
தன்னை உடையானைத்‌ தான்பிரிந்தான்‌-பின்னுமவன்‌ 


காவிரிப்பூம்‌ பட்டினத்தில்‌ காத்திருந்தால்‌ சான்றோர்கள்‌ 


31 


நாவிரிப்பார்‌ நன்றாம்‌என்‌ றான்‌. 


என்‌ கணவர்‌ ஒரு மரம்‌ 


சிற்றுளியும்‌ நன்மை சிதைந்தால்‌ சிதைவகற்றிப்‌ 
பொற்றுளிபோல்‌ போற்றத்‌ தவறிடார்‌-நற்றொழிலோர்‌! 
தீராநோய்‌ எங்கேனும்‌ தீர்த்துவா என்றானை 
ஆராயின்‌ அன்னோன்‌ மரம்‌. 


அறம்‌ எது! 


அறஞ்சென்று கெட்டாரு மில்லை அறத்தின்‌ 
புறஞ்சென்று வாழ்ந்தாரு மில்லை-பறந்த 
கிளிவாய்ப்‌ பழம்நழுகிக்‌ கீழ்ப்பசித்தோன்‌ வாயில்‌ 
துளிவீழல்‌ தூயற மன்று. 


நல்லறம்‌ 


அறிந்து பசித்தோர்க்‌ கருளல்‌ அறமாம்‌ 
முறிந்த மனத்தாலே மூன்று-முறஞ்சோறு 
போடல்‌ அறமன்றே என்று புரிந்தாய்‌ 


வாடல்‌இங்‌ கேன்‌என்றாள்‌ மாது. 


உலக அறவி பற்றிக்‌ காயசண்டிகை 


உலக அறவி புகுந்தே உலகின்‌ 
கலகப்‌ பசிநோய்‌ களைந்து-நிலவுகவே 
என்றுசெல்‌ லும்காயசண்டிகையை இன்னமுதே 


நன்றுசெல்க என்றாள்‌ நகை. 


மணிமேகலை உலக அறவி அடைந்தாள்‌ 


ஈந்து மகிழ்வாள்‌ எழிற்றா மரைமுகத்தேன்‌ 
ஏந்துவாள்‌ போற்கலத்தை இன்னமுதோ-டேந்திய 


32 


வண்ணம்‌ உலக அறவி மருளினாள்‌ 


தண்ணம்‌ தமிழ்க்குயில்‌ தான்‌ 


உலக அறவி புக்காள்‌ மணிமேகலை 


ஒளிந்து நடந்த ஒருமயிலை ஊரார்‌ 
தெளிந்து செறிந்து வரவும்‌-குளிர்ந்தநிலா 
இன்னம்‌ உணவுண்ண வாரீரோ என்றபடி 


தன்னந்‌ தனிநுழைந்தாள்‌ உள்‌. 


மறைமலை அடிகளின்‌ சொற்பெருக்கா? 


அறவி அகத்தும்‌ புறத்தும்‌ இளைய 

துறவி முகம்பார்த்துச்‌ சூழ்ந்தார்‌-நிறைகலி 
ஆர்கலியோ அண்ணல்‌ மறைமலைசொல்‌ கேட்டாரால்‌ 
நேர்கலியோ என்னும்‌ நிலம்‌. 


சித்திராபதி வீட்டில்‌ 


பேர்த்தி துறவும்‌ பெருநிலையம்‌ சென்றதுவும்‌ 
நேர்த்தி எனவிரல்‌ நேர்‌ உதட்டில்‌-சேர்த்தியே 
மாதென்ன மாதோ வழிதப்பக்‌ கேட்டஎன்‌ 


காதென்ன காதோளன்‌ றாள்‌, 


உதயகுமரனிடம்‌ ஓடினாள்‌ சித்தராபதி 


எனச்சித்தி ராபதிதான்‌ ஏதேதோ கூறி 
மனச்சிற்றில்‌ வேக மடிகண்‌-சினத்தால்‌ 
எரிய இளவரசன்‌ எங்கென்று கூந்தல்‌ 


சரியச்சென்‌ றாள்வீட்டை விட்டு. 


ஆள்‌ போய்‌ உதயனிடம்‌ சொன்னான்‌ 


இல்லில்லை என்று பளிக்கறையில்‌ ஓர்‌ஆள்போய்ப்‌ 


33 


பல்லில்லை என்று படுகிழவி-பொல்லா 


உதட்டால்‌ உமைப்பார்க்க வேண்டுமென்‌ கின்றாள்‌ 


அதட்டவா என்றான்‌ அவன்‌ 


சித்திராபதியைக்‌ கூட்டிவா என்றான்‌ உதயன்‌ 


கண்டசித்தி ராபதியைக்‌ கையோடு நீகூட்டிக்‌ 
கொண்டுவா என்றுதையன்‌ கூறவே-பண்டைக்‌ 
கிழமே! கிளிக்காட்டில்‌ கெட்ட சுளைமாம்‌ 


பழமேபோ பார்‌ என்றான்‌ ஆள்‌. 


சித்திராபதியைக்‌ கூட்டிவா என்றான்‌ உதயன்‌ 


கண்டசித்தி ராபதியைக்‌ கையோடு நீகூட்டிக்‌ 
கொண்டுவா என்றுதையன்‌ கூறவே-பண்டைக்‌ 
கிழமே! கிளிக்காட்டில்‌ கெட்ட சுளைமாம்‌ 


பழமேபோ பார்‌ என்றான்‌ ஆள்‌. ( 125 ) 


மந்தியுடன்‌ மனனன மகன 


குந்தி யிருந்த குமரனெதிர்க்‌ கூன்முதுகு 

மத்தி இருந்துதன்‌ வாய்திறந்தாள்‌-சிந்தும்‌ 

கொழகொழத்த ஓசையெல்லாம்‌ கொண்டுபொருள்‌ கொள்வான்‌ 
இழவேஎன்‌ றேஇளங்‌ கோ. 


என்‌ மகள்‌ பகை ஐயா 

கோவலன்‌ செத்ததனைத்‌ கொண்டுமகள்‌ மாதவிநான்‌ 
நோவத்‌ தவத்துறையை நோக்கினாள்‌-யாவர்‌ 
நகையாரை யா? நங்கை யல்லா லெனக்குப்‌ 


பகையாரை யாநூற்‌ படி. 


பொது மகளிர்‌ வழக்கம்‌ 


34 


முற்புணர்ந்தான்‌ செத்தால்பெண்‌ முற்றும்‌ துறப்பதெனும்‌ 
கற்புணர்ந்தால்‌ கைச்செலவு கட்டுமா?-இற்புகுந்து 
தொட்டாலே பொன்கேட்போம்‌ தொட்டிருந்தால்‌ சொத்தடைவோம்‌ 


விட்டாலோ வேறாள்‌என்‌ போம்‌ 


யாழ்‌ பொது 


பாணன்‌ இறந்துவிட்டால்‌ யாழோ பலர்க்காகும்‌! 
காணுமலர்‌ உண்ணும்‌ கருவண்டு-நாணமேன்‌? 
பொன்றருமாண்‌ பாலோர்‌ புணரத்‌ தகுந்தவரே 


இன்ன்றக்கா யாமிப்‌ படி 


இன்பத்திற்கு வாழ்வா? துன்பத்துக்கா? 


வளவரை சேர்மந்தி பலாவை விடாநாட்‌ 
டிளவரசே! என்றன்‌ இளையாள்‌-உளவரைக்கும்‌ 


இன்ப முழுவதுவும்‌ எய்தலாம்‌; எய்தாமல்‌ 


துன்பமுழு தும்தோய்‌ வதோ? 


மணிமேகலையைக்‌ கொள்ளாமல்‌ விடுதல்‌ இழிவு 


என்னழகை என்றன்‌ மகளழகை மற்றழகைத்‌ 
தன்னழகாக்‌ கொண்ட தனியரசைப்‌-பின்னரசே 
கொள்ளல்‌ புகழைக்‌ கொடுக்கும்‌; புனிதத்தைத்‌ 
தள்ளல்‌ இகழைத்‌ தரும்‌. 


மணிமேகலையைக்‌ கொள்வது பண்பாடு 


முகத்தை நிலவால்‌ முடித்து விரலின்‌ 
நகத்தைக்‌ கிளிமூக்கால்‌ நாட்டி-முடித்த 
அழகு முடிப்பை எடுத்து முடித்தல்‌ 
பழகுமுடி வேந்தர்பண்‌ பாடு. 


35 


அவள்‌ மெய்‌இன்ப ஊற்று 


மைவேண்டாம்‌; கண்ணல்ல நெய்தல்‌ மலர்கள்‌ 
நெய்‌ஏன்‌; குழலன்று நீளருவி-பொய்யன்று 
பூண்வேண்டாம்‌; மேனியன்று; பொன்னின்‌ ஒளிப்பிழம்பே 


ஊண்‌ஏன்‌? மெய்‌ அன்றின்ப ஊற்று. 


தாமரைப்‌ பொய்கை 


ப ணிமே வரசுக்குப்‌ பட்டத்தரசி 

மணிமே கலையல்லால்‌ மற்றார்‌-தணியாத 

ஆசை அனலுக்குத்‌ தாமரைப்‌ பொய்கை அன்றோ 
மீசையுளார்‌ சொல்க விரைந்து. 


மேகலை கிடைத்தால்‌ எல்லாம்‌ கிடைக்கும்‌ 


பல்லெல்லாம்‌ வெண்முத்துப்‌ பந்தர்‌! கிளிநாணும்‌ 
சொல்லெல்லாம்‌ முத்தமிழ்ச்‌ சோலையே-வெல்லரிய 
தென்றுவரின்‌ கொத்துச்‌ சிரிக்குமிதழ்‌ மேகலைதான்‌ 


ஒன்றுவரின்‌ எல்லாம்‌ உனக்கு. 


என்‌ விண்ணப்பம்‌ காண்‌! 


கட்டழகா காண்பாய்‌ என்‌ விண்ணப்பம்‌! உன்னடியில்‌ 
இட்டழவே இங்குற்றேன்‌ என்னெனில்‌-ஒட்டாரக்‌ 
காரிதனைக்‌ கைக்கெள்க காற்றாய்‌ பறக்குமுன்‌ 


தேரிதனைச்‌ செய்க விரைந்து. 


அவள்‌ உலக அறவியில்‌ உள்ளாள்‌ 


உலக அறவியினில்‌ உள்ளாள்‌என்‌ மூச்சு 

விலக அறவிடேல்‌ என்னை-இலகணையின்‌ 
மென்பஞ்‌ சுமக்கமையும்‌ வேளைஇது! மற்றிதுவே 
இன்பம்‌ சுமக்கும்‌ இனிது. 


36 


உதயன்‌ தேரேறி விரைவாய்ச்‌ சென்றான்‌ 


ஏற்பாரை நோக்கிக்‌ கிழவி இடலானாள்‌ 
மேற்பாரை நீங்கமலை விட்டெழுந்தீப்‌-போற்பாரோர்‌ 


தங்கோமான்‌ பிள்ளைபோய்த்‌ தட்டிய தேர்ப்பரிகள்‌ 


தங்கோமான்‌ என்பன; தாம்‌. 


மணிமேகலையை உதயன்‌ மறித்தான்‌ 


உலக அறவி உலவு நிலவை 


விலக விடாது மறித்து-நிலமீது 
செப்புக்‌ குடம்படல்‌ தெண்ணீர்க்கும்‌ ஆம்காம 


வெப்புக்‌ குடம்படல்‌ வேண்டு. 


இன்பம்‌ துறப்பது கட்டாயமா? 


ஏனித்‌ துறவு மணிமே கலைளன்தீர்‌ 
மானித்துறவு மறந்தாய்‌-நான்நீ 
இறப்பதுகட்‌ டாயம்‌ இடைநடுவில்‌ இன்பம்‌ 
துறப்பது கட்டாயமா சொல்‌? ( 185) 


மணிமேகலை கூறுவாள்‌ 


என்றுதையன்‌ சொல்ல எதிர்‌ வணங்கி ஐயாவே 
ஒன்றுதையல்‌ சொல்வேன்‌ உளங்கொள்க-என்றும்‌ 
இடும்பை மலையென எள்ளென நேரும்‌ 


இடும்பைஇவ்‌ யாக்கை அன்றோ? 


மும்மைத்‌ தமிழ்‌ காண்க 


பொன்னெனப்‌ பூவெனப்‌ போரென நேரென 


என்னென சொல்லினும்‌ இன்னலின்‌-முன்வலைஎன்‌ 


37 


றான்றோர்‌ அணுகார்‌ அவற்றால்‌ துயரெய்தார்‌ 
சான்றோர்க; மும்மைத்‌ தமிழ்‌. 


வள்ளுவன்‌ சொல்‌ ஓர்க 


'யாதனின்‌ யாதனின்‌ நீங்கியான்‌ நோதல்‌ 
அதனின்‌ அதனின்‌ இலன்‌'என்றே-ஓதினார்‌ 
வள்ளுவர்‌; அன்னாரின்‌ வாய்மை யதனையோ 


எள்ளுவர்‌ எய்தார்‌ நலம்‌. 


மணிமேகலை உருமாறினாள்‌ 


ஈதுபுகன்ற மணிமே கலைஇனியும்‌ 
தீது செயக்கூடும்‌ என்றுட்போய்‌-மாதான 
காயசண்டி கைபோலக்‌ காணுருமாற்‌ றித்தெருவிற்‌ 


போயகன்றாள்‌ கைக்கலமும்‌ பூண்டு. 


உதயன்‌ ஏமாற்றம்‌ 


இன்னுமவள்‌ உள்ளே இருக்கின்றாள்‌ என்றிருந்தான்‌ 
பின்னும்‌ அவளைப்‌ பெறாதகலேன்‌-என்றங்கே 
நின்றிருந்தான்‌ நெஞ்சை நிலைகேட்டான்‌ வீடுபோய்‌ 


நன்றிருந்தான்‌ நாட்டான்‌ மகன்‌. 


மணிமேகலை தொண்டு 


நிலையத்தில்‌ நல்லுணவு வந்து நீட்ட 
மலையத்‌ தனையளவு மண்ட-அலைபோல்‌ 
வறியார்கள்‌ வந்து வயிறார்ந்திட்‌ டார்தேக்‌ 


கெறிவார்கள்‌ எண்ணற்‌ றவர்‌ 


அவள்‌ பறித்த அறம்‌ 


38 


இடுகை மகிழ்ந்திடுவாள்‌ ஏழைகள்‌ தன்பால்‌ 
கடுகையில்‌ தன்கை கடுக-மடமடென 

அள்ளி இடுவாள்நல்‌ லின்பம்‌ அதிற்பறிப்பாள்‌ 
கள்ளி மணிமே கலை 


என்‌ மாற்றுருவம்‌ பயன்பட்டது என்றாள்‌ 


தான்கொண்ட காய சண்டிகையின்‌ நல்லுருவம்‌ 
தான்கொண்‌ டிருப்பதே நன்றென்பாள்‌-ஏன்றவர்கள்‌ 
தேன்கண்டு நெய்பால்‌ தயிர்கொண்டு வந்தாலும்‌ 


தான்கண்டு வாங்குவாள்‌ தாழ்ந்து. 


ஏந்துகை காணாத நேரம்‌ கண்‌ துயிலும்நேரம்‌ 


ஈந்தன எல்லாம்‌ இனப்படுத்திச்‌ சோறுகழி 
வாய்ந்தன ஆக்கி வறியோரின்‌-ஏந்துகை 
காணாத நேரமதன்‌ கண்துயிலும்‌ நேரமென்றாள்‌ 


வாணாள்வா ணாளாக்‌ குகின்ற மான்‌. 


ஊருக்குத்‌ தாய்‌ 


தெருவில்‌ கடையில்‌ சிறுமுடக்கில்‌ வீட்டின்‌ 
அருகில்‌ முதியோர்‌ அழிந்தார்‌-திரியுறுப்பர்‌ 
வாயூட்டி நெஞ்சம்‌ மகிழ்வாள்‌ தமையீன்ற 
தாயூட்டி னாற்போலும்‌ சார்ந்து. 


சிறைப்பட்டோரும்‌ திருத்தப்பட்டார்‌ 

வேந்து சிறைக்கூடம்‌ மேகலைதான்‌ சென்றங்கே 
ஈந்த முதலீகைக்‌ கெட்டாநாள்‌-தேர்ந்த 

கொலை கண்டார்‌ தாமும்‌ குறைகண்‌ டுணர்ந்த 


நிலைகண்டாள்‌ நெஞ்சுவந்தாள்‌. 


எல்லோரும்‌ திருந்தினார்கள்‌ 


39 


சோறும்‌ மிகக்கொடுத்துச்‌ சொற்பொழிவும்‌ தானடத்தி 
ஊறு பிறர்க்கொருவர்‌ உன்னாத-வாறு 
முறைகண்டாள்‌ மூன்று தமிழ்கண்டாள்‌, நாட்டில்‌ 


சிறைகண்டார்‌ தீங்குகண்டார்‌ யார்‌? 


நாட்டு நிலையறிதல்‌ 


நாட்டு நிலையறிந்து தொண்டு நலமறிந்து 
காட்டுக்‌ குயிலைக்‌ கடிதழைத்துச்‌-சூட்டும்‌ 
முடியரசும்‌ ஆட்சி முறைஎவ்வா றென்றான்‌ 


குடியரசும்‌ சொன்னாள்‌ குறை. 


அரசன்‌ மேகலை நேர்பாடு 


முறையிருக்கும்‌ போது சிறைஎதற்கு வேந்தே? 
குறையிருக்க ஆட்சிசெயல்‌ குற்றம்‌-இறைகேட்க; 
மாணவரின்‌ வாய்க்குத்‌ தமிழும்‌, மனத்துக்கச்‌ 


சாணி அறிவும்‌ உயிர்‌. 


கட்டாயக்கல்வி தேவை 


கல்லார்‌ கடைப்பட்டார்‌ ஆதலினால்‌ கல்விதான்‌ 
எல்லார்க்கும்‌ கட்டாயம்‌ வேண்டுமால்‌-இல்லார்க்கோ 
ஊணுடை நல்ல உறையுள்‌ படிப்பளித்தல்‌ 


மாணுடை மன்னர்‌ கடன்‌. 


தமிழின்‌ இன்றியமையாமை 


ஆசைக்‌ களவில்லை ஆதலினால்‌ மாந்தர்கள்‌ 
காசைப்‌ பெருக்கக்‌ கருதுவர்‌-ஆசைதான்‌ 

உந்தா தடக்குதற்கும்‌ உள்ளுணர்வு சேர்வதற்கும்‌ 
செந்தமிழைச்‌ சேர்க்க இறை. 


40 


வேந்தன்‌ வேலை தொடங்கினான்‌ 


மேகலை இவ்வாறு விளம்பச்‌ சிறையினை 
மாகலைக்‌ கூடமா மாற்றுதற்குப்‌-போக என 
நல்லமைச்சர்க்‌ காணை நவின்றான்‌ நவின்றஅச்‌ 


சொல்லமைச்சுத்‌ தொட்டார்‌ வினை. 


மணிமேகலை போக விடை பெற்றாள்‌ 


எல்லார்க்கும்‌ கல்விதான்‌ கட்டாயம்‌ என்றபடி 
இல்லார்க்குக்‌ கல்வியும்‌ ஏற்றவை-எல்லாமும்‌ 
ஆம்படி ஆக்குவேன்‌ என்றான்‌ விடைகேட்டாள்‌ 


போம்படி சொன்னார்‌ புகழ்ந்து. 


உதய குமாரன்‌ மனக்‌ கண்முன்‌ 


தார்வேந்தன்‌ மைந்தன்‌ தனியிருந்து மேகலைதன்‌ 
நேர்வாய்ந்தாற்‌ போலும்‌ நினைவாக-வார்வாய்ந்த 
கொங்கையார்‌ கோமாட்டி கொள்கலத்தோ டங்ககன்ற 


மங்கையார்‌ என்றான்‌ மதித்து. 


வானிலவு எங்கே? 


உலக அறவியின்‌ உட்சென்றாய்‌! ஓர்பெண்‌ 
விலகி வெளியில்‌ நடந்தாள்‌-நிலையத்துள்‌ 
மீனெலாம்‌ கண்டேன்‌ மிகுநேரம்‌ என்னருமை 


வானிலா எங்கே வழுத்து. 


நான்‌ புகார்‌ நாடன்‌ 


யானைத்தீ நோயாளி போல எழில்மாற்றிப்‌ 
பானைத்தேன்‌ நீவெளியிற்‌ பாய்ந்தாயே-மானுக்கு 


வேடனா உள்ளத்து மன்னியோய்‌ வேண்டுபுகார்‌ 


41 


நாடனான்‌ நன்கு மதி. 


சித்திராபதி வரக்கண்டான்‌ 


பெண்நேரில்‌ உள்ளாள்போற்‌ பேசும்‌ உதையனின்‌ 


கண்நேரில்‌ கூனிவரக்‌ கண்டுவிட்டான்‌-புண்நடுவில்‌ 
வேலொன்று பெற்றதுபோல்‌ வெட்கினால்‌ வந்தகிழத்‌ 
தோலொன்று சொல்லலா னாள்‌. 


வேங்கை வெள்ளாட்டுக்குத்‌ தள்ளாடுமா? 


வெள்ளாடு கண்ட ஒருவேங்கை இரைதவறித்‌ 
தள்ளாடும்‌ இஃது தனிவியப்பே-எள்ளாடும்‌ 
செக்கும்‌ எருதிழுக்கும்‌ தேன்சுட்டும்‌ நின்வலைக்குச்‌ 
சிக்கும்‌என்‌ றாள்‌ உடைந்த சீப்பு. 


களிறு கன்னல்‌ ஒடிப்பதும்‌ அரிதா? 


நாளைக்கே ஏதிலான்‌ நாடு பிடித்தாளும்‌ 
காளைக்கே வஞ்சியின்‌ காம்பான-தோளைப்‌ 
பிடித்தல்‌ அரிதா பெருங்களிறு கன்னல்‌ 
ஒடித்தல்‌ அரிதா உரை. 


சித்திராபதி எண்ணம்‌ என்ன? 

என்று முடுக்கினாள்‌ அன்னாள்‌ இளவரசை 

ஒன்று கொடுத்தொன்றை வாங்கியே-தின்று 
கொழுக்கலாம்‌ என்னுமொரு கொள்கையால்‌ கூனி 
முழுக்கலாம்‌ மூட்டினாள்‌ ஆங்கு. 


மணிமேகலையிடம்‌ ஓடினான்‌ உதயன்‌ 


மாலையுற்றான்‌ மாலையிற்றான்‌ மேகலைமேல்‌ மாலை வைத்தே 
ஆலையுற்றான்‌ அக்கரும்பின்‌ சாறுபற்றல்‌-ஏலுமென்றே 


42 


காயசண்டி கையுருவின்‌ கண்ணகியின்‌ பெண்ணையுற்றுத்‌ 


தீயசண்டை கைவிடென்றான்‌ சேய்‌. 


என்னை அல்லால்‌ உனக்கு யார்‌? 


மைகாரி சண்டிகையாய்‌ மாறி உலவுகின்ற 
கைகாரி மேல்நடக்கும்‌ காரியம்‌என்‌-மொய்காரின்‌ 
கூந்தலாய்‌ வாஎன்று கூறினோன்‌ யார்‌இந்த 


ஏந்தலை அல்லால்‌ இனிது, 


தன்‌ தகுதியை மேலும்‌ கூறுகிறான்‌ உதயன்‌ 


என்னிலும்‌ மேலோன்‌ இருக்கின்றான்‌ போலும்நான்‌ 
உன்னிலும்‌ மேலாம்‌ ஒருத்தியையும்‌-உன்னுகிலேன்‌ 
அன்றில்‌ உனையழைத்த அன்றில்யான்‌! யாவர்சொல்‌ 
மன்றில்‌ உனையழைத்தார்‌ மற்று. 


இளமை நிலையாமையை எடுத்துக்‌ காட்டினாள்‌ மணிமேகலை 


அங்கு விழுந்தெழுந்‌ தாடிநிற்கும்‌ ஓர்கிழத்தைத்‌ 
திங்கள்‌ எழுந்த திருமுகத்தாள்‌-இங்கேகாண்‌ 
எங்கே அழகிளமை? எத்தனைநாள்‌ முத்துப்பல்‌ 
தொங்கும்‌ துரிஞ்சில்‌ முலை. 


காப்பது தவமே 


பற்றினோர்‌ துன்பமே பற்றினோர்‌! நற்றுறவு 
பற்றினோர்‌ துன்பமே பற்றாதார்‌-எற்றுக்கோ 
காமம்‌ எதற்குமனக்‌ கோட்டம்‌ இவ்வுலகில்‌ 


ஏமம்‌ எவர்க்கும்‌ தவம்‌. 


காஞ்சனன்‌ ஐயப்பாடு 


வாஞ்சநன்‌ மாற்றமெலாம்‌ மங்கைசொலும்‌ போதங்குக்‌ 


காஞ்சனன்‌ வந்துகண்டான்‌ கண்ணேரில்‌-தீஞ்சொல்லாள்‌ 
காயசண்டி கைதான்‌ கசந்தாளோ என்னைஎன்றான்‌ 


ஆயஅண்டி னான்‌ அவளை அங்கு. 


என்‌ காயசண்டிகையே 


என்காய சண்டிகையே இன்னல்சேர்‌ உன்நோயும்‌ 
நன்காய தோஎன்றான்‌! நங்கைதான்‌-வன்காயை 
மெல்ல நினையாள்போல்‌ வேந்தன்‌ மகனிடத்தே 
சொல்ல நினைத்தாள்‌ தொடர்ந்து. 


மனத்தூய்மையே தவம்‌ 


மனந்தன்‌ நிலையினில்‌ மன்னல்‌ பொருளாம்‌ 
மனம்பெண்பொன்மண்மேற்‌ செலுமேல்‌-துனியாம்‌ 
உவந்தலை யாதுமனம்பயில்‌ விப்பவர்‌ 


தவந்தலைப்‌ பட்டவர்‌ தாம்‌. 


தவம்‌ துயர்‌ மாற்றும்‌ மருந்து 


தனக்கென வாழாமை தான்பிறர்க்‌ காதல்‌ 
சினம்பகை என்றும்‌எண்‌ ணாமை-அனைத்தும்‌ 
வருந்துயர்‌ நீக்கிடும்‌ ஆயின்நற்ற வந்தான்‌ 
இருந்துயர்‌ எற்றும்‌ மருந்து. 


அருளின்‌ தழைவே தவம்‌ 

தவமோ அருளின்‌ தழைவாம்‌; அருளோ 
எவர்மாட்டும்‌ ஏதில்‌ இரக்கம்‌-உவப்பப்‌ 
பிறர்க்குழைத்‌ தின்புற்‌ றிருப்பதும்‌ நன்றே 


இறப்பதும்‌ இவ்விரண்டும்‌ வீடு. 


காஞ்சனன்‌ ஐயப்பாடு 


43 


44 


இதுகண்ட காஞ்சனன்‌ என்சொல்‌ விரும்பாள்‌; 
எதுகண்‌ டவன்பால்‌ இருந்தாள்‌?-அதுகாண்பேன்‌ 
என்றே ஒளிந்திருந்தான்‌ இன்னல்‌ மனத்துடன்‌ 
ஒன்றி அநிவியி னுள்‌, 


உதயகுமரனின்‌ ஐயப்பாடு 


தன்மனத்துள்‌ மன்னன்‌ மகனுமே சாற்றுவான்‌ 
என்மனத்தை வேறொன்றில்‌ ஏகவைத்தாள்‌-அன்னவன்பால்‌ 
அன்புடையாள்‌ போலும்‌! அறிவேன்‌ எனச்சொல்லி 


வன்புடையான்‌ சென்றான்‌ மறைந்து 


உதயன்‌ பன்னே காஞ்சனன்‌ சென்றான்‌ 


உலக அறவியில்‌ உள்ள அறையில்‌ 
உலவி யிருந்த ஒருத்தி-நிலையினை 
உற்றறிய வந்த உதையனனைக்‌ காஞ்சனன்‌ 


முற்றறியச்‌ சென்றான்‌ முனைந்து. 


உதயனைக்‌ காஞ்சனன்‌ வெட்டி வீழ்த்தினான்‌ 


எட்டியடி உள்ளறையில்‌ இட்ட இளங்கோவை 
வெட்டியடி வீழ்த்தினான்‌ காஞ்சனன்‌-கட்டிக்‌ 
கரும்பே எனநெருங்கக்‌ கண்ட இளமான்‌ 


விரும்பேல்‌ விளம்புதல்‌ கேள்‌. 


காயசண்டிகை அல்லள்‌; இவள்‌ மணிமேகலை 


மணிமே கலையேநான்‌ மாற்றுருவம்‌ பூண்டேன்‌ 
அணிமேவு காயசண்டி கைபோல்‌!-துணிய 
எனைப்பார்‌ எனத்தன்‌ இயல்‌உருவம்‌ காட்டி 


அனுப்பினாள்‌ காஞ்சனனை அங்கு 


இறந்த உதயனுக்கு அழுதாள்‌ மணிமேகலை 


தன்னுடைபூண்‌ டாள்காய சண்டிகைத்தோற்‌ றம்தணந்தாள்‌ 
பொன்னுடை வேந்தன்‌ புதல்வனைப்போய்‌-என்‌ அசையா 
நெஞ்சம்‌ அசைத்தென்‌ நினைவாற்செத்‌ தாய்‌என்று 
கொஞ்சி அழுதாள்‌ குயில்‌. 


அறம்‌ பயிலும்‌ நான்‌ இறந்தானுக்கு அழுவதா? 


அறந்தான்‌ தவம்பயில்‌ பள்ளிஅஃ தல்லால்‌ 
இறந்தானை எண்ணுதல்‌ என்னாம்‌?-மறந்தும்‌ 
அழுந்தேன்‌ துயரினில்‌ என்றாளுக்‌ காம்‌என்‌ 
றெழுந்தான்‌ கிழக்கினில்‌ என்று. 


அமுதசுரபியைக்‌ கண்டு பிச்சையிட்டவர்கள்‌ பின்பு அஃது 


இருக்கும்‌ இடம்வந்து பிச்சையிடலானார்கள்‌ 


அமுத சுரபி அடையாளம்‌ கண்டே 
அமுதளித்‌ தோர்பின்‌ அதுதான்‌-அமைவிடம்‌ 
சென்றீய லாயினார்‌ சென்றீயல்‌ தம்கடன்‌ 


என்றீய லாயினார்‌ பின்‌. 


ஈதல்‌ என்றால்‌ அமுதசுரபிக்கு ஈதல்தான்‌ 


ஈதல்‌ அமுத சுரபிக்கே ஈதல்‌என்‌ 
றோதலும்‌ ஆனார்‌ உலகத்தார்‌-ஈதல்‌ 
அமுத சுரபியே ஆகி ஈவானும்‌ 
அமுத சுரபிஆ னான்‌ 


ஐயம்‌ ஏற்கும்‌ மணிமேகலை அறமே செய்கின்றாள்‌ 


ஓம்புகார்‌ என்னப்‌ பசித்தோர்க்‌ குதவுமோர்‌ 
பூம்புகார்க்‌ கேறற்‌ புகழெல்லாம்‌-ஆம்படி 
செய்யு மணிமே கலையின்‌ செயலெல்லாம்‌ 
ஐய மெனினும்‌ அறம்‌. 


45 


46 


அறவி முனிவர்‌ அறிந்தார்கள்‌ 


அறமா மணிபால்‌ உதையன்‌ அடைவும்‌ 
மறமேவு காசனன்‌ வாளால்‌-எறிந்ததுவும்‌ 
ஓர்ந்தார்‌ உலக அறவி முனிவரெலாம்‌ 
போந்தார்‌ புரைதீர்ந்தாள்‌ முன்‌. 


நடந்தது கேட்ட முனிவர்கள்‌ தம்‌ வருகையை அரசனுக்குச்‌ சொல்லி அனுப்பினார்கள்‌ 


அறைந்திருக்க உற்றவற்றை அன்னவர்பால்‌ மங்கை! 
மறைந்திருக்க! மாய்ந்தோன்‌ உடலும்‌.....மறைத்து வைக்க? 
என்றார்‌ முனிவரெலாம்‌ ஏந்தலைக்‌ காணுதற்குச்‌ 

சென்றார்‌ வரவுரைத்தார்‌ தேர்ந்து. 


வாயில்‌ காப்போன்‌ முனிவர்‌ வரவை மன்னனுக்கு உரைத்தான்‌ 


அன்னது கேட்டநல்‌ வாயிலோன்‌ அங்கோடி 
அன்னது செய்தியாம்‌ என்னலும்‌-முன்னர்‌ 
வரவிடு கென்றுமா வண்கிள்ளி சொன்னான்‌ 


விரவினர்‌ வேந்தன்முற்‌ சென்று. 


முனிவர்‌ முடிந்தது கூறினார்கள்‌ 


வாழ்கமா வண்கிள்ளி நாளுமே செங்கோல்தான்‌ 
சூழ்கமா வண்புகழ்‌! தூயோய்நின்‌-வாழ்வில்‌ 
இதுவரை எய்தாத இன்னல்‌ எய்‌ திற்றால்‌ 
அதுவரை அன்று; பெரிது! 


காமத்தால்‌ செத்தவர்களின்‌ கதைகள்‌ பல 


ககந்தன்‌ மகன்தான்‌ மருதிஎனும்‌ கன்னல்‌ 
உகந்தன்னான்‌ தந்தையால்‌ ஊறுற்-றிகழ்வுற்றான்‌ 
முந்தை விசாகையினை மூத்தசேய்‌ முன்னியதால்‌ 


47 


தந்தையால்‌ தானிறந்‌ தான்‌. 


அன்று பல நடந்தன என்ற முனிவரை இன்றும்‌ உளதோ என்றான்‌ மன்னன்‌ 


காமக்கள்‌ உண்டவர்‌ கற்பழித்துச்‌ செத்ததனை 
யாமிதற்கு முன்னுங்கேட்‌ டோமன்றோ-கோமானே 
என்று முனிவர்‌ இயம்ப அரசனவன்‌ 

இன்று முளதோளன்‌ றான்‌. 


மாதவி துறந்தாள்‌ மகளும்‌ துறந்தாள்‌ 


கோவலனார்‌ குற்றமிலார்‌; ஆயினும்‌ கோள்கேட்ட 
காவலனார்‌ கொல்லென்று காய்ந்தார்‌என்‌-றோவத்து 
மாதவியும்‌ நற்றவத்தில்‌ மன்னினாள்‌; பெண்மணியும்‌ 


மாதவியே ஆனாள்‌ மனம்‌. 

மணிமேகலையிடம்‌ உதயகுமரன்‌ தன்‌ கையிருப்பைக்‌ காட்டினான்‌ 
காயசண்டி கைஎன்று கண்டார்‌ நினைக்கஅவள்‌ 

ஆயஉரு மாற்றி அம்பலத்தில்‌-தூயளாய்‌ 

ஏற்றலும்‌ ஈதலும்‌ செய்திருந்தாள்‌ மன்னன்மகன்‌ 

ஆற்றலும்‌ காட்டினான்‌ ஆங்கு. 

காஞ்சனன்‌ உதயனைக்‌ கொன்றான்‌ 

நள்ளிரவிற்‌ நங்கையினை நண்ணும்‌ இளங்கோவை 

எள்ளியே காயசண்டி கைகணவன்‌-துள்ளியே 

வாளாள்‌ எறிந்தான்‌ வழுவின்றி அங்குளோம்‌ 


ஆளால்‌ அறிந்தோம்‌என்‌ றார்‌. 


அவள்‌ உலக அறவியில்‌ உள்ளாள்‌ 


48 


உலக அறவியினில்‌ உள்ளாள்‌ என்‌ மூச்சு 

விலக அறவிடேல்‌ என்னை-இலகணையின்‌ 
மென்பஞ்‌ சுமக்கமையும்‌ வேளைஇது! மற்றிதுவே 
இன்பம்‌ சுமக்கும்‌ இனிது. 


தமிழ்நாட்டின்‌ அருமை பெருமை 


நோயென்றால்‌ ஓடுவதும்‌ நோயின்றேல்‌ ஒட்டுவதும்‌ 
நாயென்றால்‌ பின்னோடும்‌ நாய்ச்செயலே-தீயேம்யாம்‌ 


அன்புற்‌ றிருந்தறம்‌ செய்தோமே? ஈன்றாளா 
இன்பத்‌ தமிழ்த்தாய்‌ எமை? 


என்‌ விண்ணப்பம்‌ காண்‌! 


கட்டழகா காண்பாய்‌என்‌ விண்ணப்பம்‌! உன்னடியில்‌ 
இட்டழவே இங்குற்றேன்‌ என்னெனில்‌-ஒட்டாரக்‌ 
காரிதனைக்‌ கைக்கெள்க காற்றாய்‌ பறக்குமுன்‌ 


தேரிதனைச்‌ செய்க விரைந்து. 


உதயன்‌ தேரேறி விரைவாய்ச்‌ சென்றான்‌ 


ஏற்பாரை நோக்கிக்‌ கிழவி இடலானாள்‌ 
மேற்பாரை நீங்கமலை விட்டெழுந்தீப்‌-போற்பாரோர்‌ 


தங்கோமான்‌ பிள்ளைபோய்த்‌ தட்டிய தேர்ப்பரிகள்‌ 


தங்கோமான்‌ என்பன; தாம்‌. 


மணிமேகலையை உதயன்‌ மறித்தான்‌ 


உலக அறவி உலவு நிலவை 


விலக விடாது மறித்து-நிலமீது 
செப்புக்‌ குடம்படல்‌ தெண்ணீர்க்கும்‌ ஆம்காம 


வெப்புக்‌ குடம்படல்‌ வேண்டு. 


49 


இன்பம்‌ துறப்பது கட்டாயமா? 


ஏனித்‌ துறவு மணிமே கலைளன்தீர்‌ 
மானித்துறவு மறந்தாய்‌-நான்நீ 
இறப்பதுகட்‌ டாயம்‌ இடைநடுவில்‌ இன்பம்‌ 


துறப்பது கட்டாயமா சொல்‌? 


மணிமேகலை கூறுவாள்‌ 


என்றுதையன்‌ சொல்ல எதிர்‌ வணங்கி ஐயாவே 
ஒன்றுதையல்‌ சொல்வேன்‌ உளங்கொள்க-என்றும்‌ 
இடும்பை மலையென எள்ளென நேரும்‌ 
இடும்பைஇவ்‌ யாக்கை அன்றோ? 

(190) 


மும்மைத்‌ தமிழ்‌ காண்க 


பொன்னெனப்‌ பூவெனப்‌ போரென நேரென 
என்னென சொல்லினும்‌ இன்னலின்‌-முன்வலைஎன்‌ 
றான்றோர்‌ அணுகார்‌ அவற்றால்‌ துயரெய்தார்‌ 
சான்றோர்க; மும்மைத்‌ தமிழ்‌. 


(195) 


வள்ளுவன்‌ சொல்‌ ஓர்க 


'யாதனின்‌ யாதனின்‌ நீங்கியான்‌ நோதல்‌ 
அதனின்‌ அதனின்‌ இலன்‌'என்றே-ஓதினார்‌ 
வள்ளுவர்‌; அன்னாரின்‌ வாய்மை யதனையோ 


எள்ளுவர்‌ எய்தார்‌ நலம்‌. 


(200) 


50 


மணிமேகலை உருமாறினாள்‌ 


ஈதுபுகன்ற மணிமே கலைஇனியும்‌ 
தீது செயக்கூடும்‌ என்றுட்போய்‌-மாதான 
காயசண்டி கைபோலக்‌ காணுருமாற்‌ றித்தெருவிற்‌ 


போயகன்றாள்‌ கைக்கலமும்‌ பூண்டு. 


உதயன்‌ ஏமாற்றம்‌ 


இன்னுமவள்‌ உள்ளே இருக்கின்றாள்‌ என்றிருந்தான்‌ 
பின்னும்‌ அவளைப்‌ பெறாதகலேன்‌-என்றங்கே 
நின்றிருந்தான்‌ நெஞ்சை நிலைகேட்டான்‌ வீடுபோய்‌ 
நன்றிருந்தான்‌ நாட்டான்‌ மகன்‌. ( 205 ) 


மணிமேகலை தொண்டு 


நிலையத்தில்‌ நல்லுணவு வந்து நீட்ட 
மலையத்‌ தனையளவு மண்ட-அலைபோல்‌ 
வறியார்கள்‌ வந்து வயிறார்ந்திட்‌ டார்தேக்‌ 
கெறிவார்கள்‌ எண்ணற்‌ றவர்‌ 


(210) 


அவள்‌ பறித்த அறம்‌ 


இடுகை மகிழ்ந்திடுவாள்‌ ஏழைகள்‌ தன்பால்‌ 
கடுகையில்‌ தன்கை கடுக-மடமடென 

அள்ளி இடுவாள்நல்‌ லின்பம்‌ அதிற்பறிப்பாள்‌ 
கள்ளி மணிமே கலை 


(215) 


என்‌ மாற்றுருவம்‌ பயன்பட்டது என்றாள்‌ 


51 


தான்கொண்ட காய சண்டிகையின்‌ நல்லுருவம்‌ 
தான்கொண்‌ டிருப்பதே நன்றென்பாள்‌-ஏன்றவர்கள்‌ 
தேன்கண்டு நெய்பால்‌ தயிர்கொண்டு வந்தாலும்‌ 


தான்கண்டு வாங்குவாள்‌ தாழ்ந்து. 


ஏந்துகை காணாத நேரம்‌ கண்‌ துயிலும்நேரம்‌ 


ஈந்தன எல்லாம்‌ இனப்படுத்திச்‌ சோறுகழி 
வாய்ந்தன ஆக்கி வறியோரின்‌-ஏந்துகை 
காணாத நேரமதன்‌ கண்துயிலும்‌ நேரமென்றாள்‌ 


வாணாள்வா ணாளாக்‌ குகின்ற மான்‌. 


ஊருக்குத்‌ தாய்‌ 


தெருவில்‌ கடையில்‌ சிறுமுடக்கில்‌ வீட்டின்‌ 
அருகில்‌ முதியோர்‌ அழிந்தார்‌-திரியுறுப்பர்‌ 
வாயூட்டி நெஞ்சம்‌ மகிழ்வாள்‌ தமையீன்ற 
தாயூட்டி னாற்போலும்‌ சார்ந்து. ( 225 ) 


சிறைப்பட்டோரும்‌ திருத்தப்பட்டார்‌ 


வேந்து சிறைக்கூடம்‌ மேகலைதான்‌ சென்றங்கே 
ஈந்த முதலீகைக்‌ கெட்டாநாள்‌-தேர்ந்த 
கொலை கண்டார்‌ தாமும்‌ குறைகண்‌ டுணர்ந்த 


நிலைகண்டாள்‌ நெஞ்சுவந்தாள்‌. 


எல்லோரும்‌ திருந்தினார்கள்‌ 


சோறும்‌ மிகக்கொடுத்துச்‌ சொற்பொழிவும்‌ தானடத்தி 
ஊறு பிறர்க்கொருவர்‌ உன்னாத-வாறு 
முறைகண்டாள்‌ மூன்று தமிழ்கண்டாள்‌, நாட்டில்‌ 


சிறைகண்டார்‌ தீங்குகண்டார்‌ யார்‌? 


52 


நாட்டு நிலையறிதல்‌ 


நாட்டு நிலையறிந்து தொண்டு நலமறிந்து 
காட்டுக்‌ குயிலைக்‌ கடிதழைத்துச்‌-சூட்டும்‌ 

முடியரசும்‌ ஆட்சி முறைஎவ்வா றென்றான்‌ 
குடியரசும்‌ சொன்னாள்‌ குறை. ( 240 ) 


அரசன்‌ மேகலை நேர்பாடு 


முறையிருக்கும்‌ போது சிறைஎதற்கு வேந்தே? 
குறையிருக்க ஆட்சிசெயல்‌ குற்றம்‌-இறைகேட்க; 
மாணவரின்‌ வாய்க்குத்‌ தமிழும்‌, மனத்துக்கச்‌ 
சாணி அறிவும்‌ உயிர்‌. 


மாண்டானா மைந்தன்‌! 


மாண்டானா மைந்தவனவன்‌ மற்றென்பின்‌ மாநிலத்தை 
ஆண்டனா அஃதும்‌ இலையேஎன்‌-றீண்டிய 

கண்ணீர்‌ உகுத்துக்‌ கதறினான்‌ ஆங்கும்‌ஓர்‌ 
எண்ணத்துள்‌ ஆழ்ந்தான்‌ இறை. 


காஞ்சனன்‌ தூயவன்‌ 


இப்படியோர்‌ போற்றும்‌ அறத்தின்‌ இளையாளை 
அப்படியா செய்திறந்தான்‌ அன்புமகன்‌-எப்படிநாம்‌ 
கண்டாலும்‌ காஞ்சனன்‌ நெஞ்சாலும்‌ கைவாளின்‌ 


தொண்டாலும்‌ தூயனே ஆம்‌! 


உரிய தண்டனையை உதயன்‌ பெற்றான்‌ 


வழிவந்த கன்றைத்தேர்‌ வாட்டியதால்‌ மன்னன்‌ 


53 


வழிவந்த சேயை மடித்தான்‌-வழிவந்த 
யான்பெற்ற மைந்தனவன்‌ காமத்தால்‌ காஞ்சனனால்‌ 


தான்பெற்ற தண்டம்‌ தகும்‌. 


மணிமேகலையைச்‌ சிறையில்‌ இடுக 
மகனுடலுக்கு இறுதிக்‌ கடன்‌ நடக்க 


துறவோர்‌ அருளிய தொல்லறநூற்‌ சீர்த்தி 
இறவாது காத்தல்‌ எனது-மறவாக்‌ 
கடன்‌! மேகலைசிறை காண்கவே மைந்தன்‌ 


உடன்மேவ உற்ற கடன்‌. 


அம்மா உன்னையும்‌ சிறையிட வந்தோம்‌ 


மன்னனை வாழ்த்தியே மாமுனிவர்‌ சென்றனர்‌ 
அன்னம்‌ நிகர்த்தானை அங்கிருந்தோர்‌-தன்னம்‌ 
தனிக்கண்டு சாற்றுவார்‌, அன்னாய்‌ சிறைக்கே 


உனைக்கொண்டு போவதும்‌ உண்டு. 


சிறையில்‌ உனக்கென்ன குறைச்சல்‌? 


இறையும்‌ உனக்கீந்த இன்னல்‌ மிகுந்த 
சிறையும்‌ திருக்கோயி லாகும்‌-நிறையும்‌ 
படியாரை அச்சிறையில்‌ பார்ப்பின்‌எம்‌ அம்மைக்‌ 


கடியார்‌ அலால்மற்றி யார்‌? 


ஊண்‌ இட்ட உண்மை மறப்பாரோ? 


மாணிட்ட மாதர்க்‌ கரசேஇவ்‌ வையத்தார்க்‌ 
கூணிட்ட உன்னை மறந்தவர்கள்‌-காணின்‌ 
இறந்தவர்கள்‌ என்க அருள்சேர்ந்த நின்தாள்‌ 
பிறந்தார்‌ பெறத்தக்க பேறு. 


அரசுக்கு எதிர்ப்பு 


என்றார்‌ மணிமே கலையைச்‌ சிறைக்கழைத்துச்‌ 
சென்றார்‌ இதையறிந்தோர்‌ சீறியே-ஒன்றாய்‌ 
விடிவீரெம்‌ தாயையே காவலரே நின்றால்‌ 
படுவீரென்‌ றார்கள்‌ பரிந்து. 


மணிமேகலை மக்களுக்கு அறங்‌ கூறினாள்‌ 


ஏவலரென்‌ றெண்ணீரோ என்னைச்‌ சிறைப்படுத்தல்‌ 
காவலரின்‌ கண்ணளையாம்‌ காணீரோ-தீவழியே 
நண்ணலும்‌ ஏற்குமோ மக்காள்‌ நலிவுசெய 


எண்ணமும்‌ ஏற்காதென்‌ றாள்‌. 


மணிமேகலை சிறையில்‌ சேர்க்கப்பட்டாள்‌ 


ஊர்ச்சா வடியைச்‌ சிறையாக்கி ஒன்றவே 
நீர்ச்சாலும்‌ கூழ்க்கலமும்‌ நேர்வைத்துக்‌-கூர்ச்சுடர்‌ வேல்‌ 
வைத்தாரை வைத்துமணி மேகலையை உள்ளடைத்து 


வைத்தார்கை யோடுகொண்டு வந்து. 


சிறையிலும்‌ மக்கள்‌ சீற்றம்‌ 


காவிரிப்பூம்‌ பட்டினத்துக்‌ கண்ணகியின்‌ பெண்ணாளை 
நீவிரித்துன்‌ பப்படுத்தல்‌ நேர்த்திஎன்று-தாவிச்‌ 
சிறைகாப்போர்‌ வேலும்‌ சிதைத்தும்மை வைத்து 


முறைகாப்போர்‌ எங்கென்றார்‌ மொய்த்து. 


கூறினோருக்கு மணிமேகலையின்‌ ஆறுதல்‌ 


வம்பிட்ட மக்களின்‌ முன்வந்து மாதரசி 
கும்பிட்டுக்‌ குற்றம்‌ இதுவென்றாள்‌-வெம்புற்றே 
அம்மாநின்‌ றாவதென்ன அம்மன்னன்‌ தீயனென்றே 


சும்மாநின்‌ றார்மெய்‌ துடித்து. 


54 


55 


மணிமேகலைக்குச்‌ சாப்பாடு வந்தது 


நின்றிருந்தார்‌ மக்கள்‌ நினைவு பலிக்கவில்லை 
என்றிருந்தார்‌ மாதின்‌ எதிர்வணங்கிச்‌-சென்றிருந்தார்‌ 
ஈப்பாடு தாரோனின்‌ ஏற்பாட்டாற்‌ சிற்சிலர்‌ 


சாப்பாடுதாம்‌ கொணர்ந்தார்‌ தாய்க்கு. 


சிறைப்‌ பணியாளர்‌ கூற்று 


கேழ்வரகின்‌ கூழ்கொடுக்கச்‌ சொன்னார்‌; கெடுவார்கள்‌! 
வாழ்வரசுக்‌ கீய மனம்வருமா-தாழ்விலராய்‌ 
வாழையிலும்‌ யாம்‌உனக்கு முப்பழம்‌ பாற்சோறும்‌ 


வாழையிலை போட்டிட்டோம்‌ வந்து. 


இனி வேண்டாம்‌ கூழே போதும்‌ 


என்று சிறைப்பணி யாளர்‌ இயம்பினார்‌ 

ஒன்று மணிமே கலையுரைப்பாள்‌-இன்று 
கொடுத்தீர்‌! இனிஎனக்குக்‌ கூழ்போதும்‌ என்றாள்‌ 
வடுத்தீர்ந்த மங்கைநல்‌ லாள்‌. 


தெருவார்‌ தருவார்‌ 


பாலடிசில்‌ நெய்யடிசில்‌ பத்துக்‌ கறியோடும்‌ 
காலையிலும்‌ மாலையிலும்‌ கன்னிக்கே-சாலத்‌ 
தெருவார்‌ தருவார்‌ சிறையாளர்‌ கொண்டு 
தருவார்‌ திருவார்‌ தமிழ்க்கு. 


சிறை பணியாளரைச்‌ சீர்த்தி கேட்டாள்‌ 


இறைவிநற்‌ சீர்த்திதான்‌ ஏவலரைக்‌ கூவிச்‌ 
சிறையினில்‌ மேகலையின்‌ செய்தி-அறைகென்னக்‌ 
கேழ்வரகை ஒன்றிரண்‌ டாக்கிக்‌ கிளரிய 


கூழ்தருவோம்‌ கொள்வாள்‌என்‌ றார்‌. 


சிறையில்‌ மணிமேகலையைப்‌ பார்த்தாள்‌ சீர்த்தி 


ஒருநாள்‌ சிறைகாணல்‌ உற்றனள்‌ சீர்த்தி 
திருநாள்‌ திருக்கச்சிக்‌ கோயில்‌-இருநாளும்‌ 
உண்டாலும்‌ தீரா உளுத்தவடை உண்டாள்கற்‌ 


கண்டு மணிமே கலை. 


சீர்த்தி மன்னனிடம்‌ ஓடினாள்‌ 


நிறைந்திருந்த நெஞ்சின்‌ மணிமே கலையை 
மறைந்திருந்து கண்டஅம்‌ மன்னி-பறந்தோடி 
மங்கட்டும்‌ என்னேல்‌ மணாளா அவள்‌என்பால்‌ 


தங்கட்டும்‌ என்றாள்‌ தனித்து. 


உன்சார்பில்‌ மணிமேகலை இருக்கட்டும்‌ 


சிக்கிச்‌ சிறைவலையில்‌ தீங்குபடும்‌ அப்பசுங்கி 
ளிக்கிச்‌ சிறைநீக்கம்‌ தக்கதே-புக்கில்‌ 
இருந்தால்‌ இருக்கட்டும்‌ என்றான்தன்‌ காதல்‌ 
மருந்தால்‌ பிழைக்கின்ற மன்‌. 


கொடியவளுக்குக்‌ கூழும்‌ கொடாதீர்‌ 


அரண்மனையில்‌ ஓர்பால்‌ அடைத்தாள்‌ சிறையில்‌ 
திலண்முகில்‌ கூந்தல்‌ திருவைப்‌-புரண்டழவே 
கூழும்‌ கொட தீர்‌ கொடியவட்கென்‌ றாள்தன்கீழ்‌ 
வாழும்‌ பலர்க்கரசி மற்று. 


ஒன்றும்‌ மணிமேகலைக்குக்‌ கொடோம்‌ என்றவர்கள்‌ எல்லாம்‌ கொடுத்து வந்தார்கள்‌ 
ஒன்றும்‌ கொடோமென்‌ றொரு தட்டில்‌ பண்ணியங்கள்‌ 


அன்றும்‌ கொடுத்தார்‌ அதன்பின்னும்‌-என்றும்‌ 
குளநீரும்‌ சோறும்‌ குறையாது தந்தார்‌ 


57 


இளநீரும்‌ வேளைக்‌ கிரண்டு. 


"மணிமேகலை செத்து விட்டாளா?' என்று சீர்ச்சி கேட்டாள்‌! 


இட்டினியும்‌ காக்க இருப்பாரை மன்னிதான்‌ 
பட்டினியாற்‌ செத்தாளா பாவை? என்று-கிட்டி 
வினாவினாள்‌ உள்ளாள்‌என்‌ றோதலும்‌ சிங்கக்‌ 


கனாவினாள்‌ உள்‌அஞ்சி னாள்‌. 


பணிப்பெண்களின்‌ மேல்‌ ஐயப்பட்ட சீர்த்தி தன்மனமொத்த பாங்கிமாரிடம்‌ 


சொன்னாள்‌ 


மனமொத்த தன்பாங்கி மாரை அவள்சாவை 
இனமொத்துக்‌ காப்பீர்கள்‌ என்றாள்‌ புனலற்ற 
நாவுக்குத்‌ தேன்வார்க்கும்‌ நல்லமணி மேகலையின்‌ 
சாவுக்குத்‌ தாளா துலகு. 


பாங்கிமார்‌ மடியில்‌ கட்டிவந்து கொடுப்பார்கள்‌ 


நொடியும்‌ மறவாமல்‌ நூறு கறிகள்‌ 

மடியும்‌ தெரியாமல்‌ மாதர்‌-அடிசிலொடு 
கொல்லையால்‌ வந்து கொடுப்பார்‌ அரசியிடம்‌ 
இல்லையே என்பார்‌ இனிது. 


சாவாள்‌ என்று எண்ணினேன்‌! அவள்‌ மணலிற்‌ பிடுங்கிய வள்ளிக்‌ கிழங்கு 


உணற்கிழந்து சாவாள்‌என்‌ றெண்ணினேன்‌ ஓங்கும்‌ 
மணற்கிழங்கு போலும்‌அவள்‌ வாழ்ந்தாள்‌-தணற்பிழம்பில்‌ 
பொற்பைக்காண்‌ பேன்‌எனில்‌ வையம்‌ பெறாதிவள்‌ 


கற்பைக்காண்‌ பேன்‌என்றாள்‌ காய்ந்து. 


பூக்காரி மகனை அழைத்து மணிமேகலையின்‌ கற்பைக்‌ கெடுத்துவிடு 


என்றாள்‌ சீர்த்தி! அவன்‌ பட்டாடை கேட்டான்‌ 


58 


பூக்காரி பெற்றஒரு பொன்னனைக்‌ கற்பழிக்கும்‌ 
தீக்காரி யத்தில்நீ செல்லென்றாள்‌-நாக்குநீர்ச்‌ 
சொட்டோடு தூயசீர்‌ மன்னியே வேண்டுமே 


பட்டாடை என்றான்‌ பணிந்து. 


கடுக்கன்‌ வேண்டும்‌ என்றாள்‌ 


காதுக்கும்‌ கல்லிழைத்த நல்ல கடுக்கன்‌இப்‌ 
போதுக்குத்‌ தந்திட்டாற்‌ போதும்‌ என்றான்‌-மாது 
மணிமே கலையின்‌ மனம்பறிக்கச்‌ சீர்த்தி 
அணிஎன்‌ றளிதாள்‌ அவை. 


பொன்னன்‌ உடுத்துக்‌ கொண்டு எழுந்தான்‌; விழுந்தான்‌ 


காலுக்குத்‌ தோற்செருப்புக்‌ கையில்‌ விரித்தகுடை 
மேலுக்குக்‌ காண விளக்கொருகை-ஏல 
எழுந்தான்‌ இரவிலே வேட்டி தடுக்க 

விழுந்தான்‌ விலைபோகா மாடு. 


மணிமேகலை இல்லை, பிச்சைக்காரனைப்‌ பார்த்தான்‌ பொன்னன்‌ 


ஆசைவைத்தேன்‌ உன்மேலென்‌ றேநுழைந்த அப்பொன்னன்‌ 
மீசைவைத்த ஓராளை உட்கண்டான்‌-ஓசையின்றிச்‌ 
சீர்த்தியிடம்‌ ஓடிவந்தான்‌ செய்தி தெரிவித்தான்‌ 


பார்த்ததுபொய்‌; பார்போய்‌என்‌ றாள்‌. 

ஆண்‌ பிள்ளை தான்‌ என்று பொன்னன்‌ ஓடி வந்தான்‌ 
காட்டுக்குப்‌ பாய்கின்ற கால்வாய்‌ நிகர்பொன்னன்‌ 
வீட்டுக்குள்‌ ஓடி விடலைகண்டே-ஓட்டம்‌ 

பிடித்தான்‌ பிடித்தால்‌ பிடிகாணாப்‌ பையன்‌! 


கடித்தாள்‌ அரசிதன்‌ கை. 


அரசிக்குப்‌ பெண்ணாகப்‌ பொன்னனுக்குப்‌ ஆணாகத்‌ தோற்றமளித்தாள்‌ மணிமேகலை 


தான்கண்டாள்‌ தையலையே அவ்வறைக்குள்‌! பொன்னனவன்‌ 
தான்கண்டான்‌ ஆடவனைக்‌! கண்டிருவர்‌-மேனடந்தார்‌ 
கண்டுமலைத்‌ தேன்‌ என்றான்‌ காட்டுப்பூக்‌ காரிமகன்‌ 


கண்டுமலைத்‌ தேன்‌என்றாள்‌ காம்பு. 


எனக்கு அமிழ்து மணிமேகலையே! 


உண்ணாமல்‌ வாழ்கின்றாள்‌! உற்றொருவன்‌ கற்பழியப்‌ 
பண்ணாமல்‌ மாற்றுருவம்‌ பற்றுகின்றாள்‌-தண்ணார்‌ 
தமிழன்றோ சாருநெறி தன்னலமே எண்ணாள்‌ 
அமிழ்தன்றோ அன்னாள்‌ எனக்கு. 


என்‌ மகனை மணிமேகலை கொல்லவில்லை! 


என்மகனைக்‌ கொன்றாள்‌ இவளென்றால்‌ அம்முனிவர்‌ 
நன்மகளைக்‌ கொண்டாட நாணுவரே-தன்மகனாய்த்‌ 
தன்மகளாய்த்‌ தந்தையாய்‌ இவ்வுலகைக்‌ காணுகின்ற 


பொன்மகளே என்றன்‌ புகல்‌. 


மணிமேகலையைக்‌ கொல்லுவது அறமா? 


பண்டு துறந்தோர்‌ குறைபாடு பட்டவரைக்‌ 
கண்டு நிறைபாடு காண்பார்போல்‌-தொண்டுதவம்‌ 
என்பாளை வீழ்த்தல்‌ இளநீர்க்காய்‌ ஈன்தென்னை 


மென்பாளை வீழ்த்தல்‌என்‌ றாள்‌. 


சீர்த்தி வாய்மை கண்டாள்‌! 


அறமா மணிமே கலையை அழித்தல்‌ 
அறமா அதுமா நிலமாள்‌-திறமா 
எனஅறி வைந்திலும்‌ எய்தினாள்‌ ஆறாம்‌ 


மனஅறிவில்‌ வாய்மை கண்டாள்‌. 


59 


பூவை விலக்கி மணிமேகலையின்‌ பொன்னடியைப்‌ பூணேனா? 


சாவை விலக்கித்‌ தமிழ்த்தொண்டு செய்யேனா 
பூவை விலக்கியவன்‌ பொன்னடியைத்‌-தேவைஎனப்‌ 
பூணேனா என்தலையில்‌ பூவாய்‌ பொழியும்‌ அறம்‌ 


காணேனா பற்றுக்‌ கடந்து. 


மணிமேகலை எதிரில்‌ சீர்த்தி 


கலையுணர்ந்த மேலோரும்‌ காணற்‌ கரிய 
நிலையுணர்ந்த சீர்த்தி நிறைபால்‌-முலையாவின்‌ 
கன்றேபோல்‌ சென்று மணிமே கலையின்முன்‌ 
நின்றே அழுதாள்‌ நெடிது. 


சீர்த்தியின்‌ விண்ணப்பம்‌ 


ஒறுத்தோம்‌ சிறையினில்‌ உய்த்தோம்‌ இடவும்‌ 
மறுத்தோம்‌ இடரெலாம்‌ வைத்தோம்‌-பொறுத்தருள்க 
தீயைச்‌ சிறுவீடு சேரினும்‌ தீவைத்த 

சேயைத்‌ தழுவும்தாய்‌ கை. 


நான்தான்‌ தவறு செய்தேன்‌ என்றாள்‌ மேகலை 


முந்தா தடங்கி மொழிந்திட்ட சீர்த்திக்குச்‌ 
செந்தா மரைவாய்‌ திறந்தாள்முன்‌-வந்தது 
நான்செய்‌ தவறு பொறுத்ததாம்‌ நல்லோய்நீ 
தான்செய்த தென்ன தவறு. 


மகன்‌ செத்தது உனக்குத்‌ துன்பம்‌! என்னைச்‌ சிறையில்‌ வைத்தது எனக்கு மகிழ்ச்சி 


உன்னழகைப்‌ பாரில்‌ உரித்துக்கொண் டேபிறந்த 
பின்னழகும்‌ முன்னழகும்‌ பெற்றமகன்‌-என்னழகால்‌ 
செத்தது துன்பம்‌ உனக்குச்‌! சிறையில்எனை 
வைத்தது மாமகிழ்ச்சி எற்கு. 


60 


61 


அரசனிடம்‌ அரசி 


இலவை இதழ்‌என்னும்‌ மன்னி மறுவில்‌ 
நிலவைச்‌ சிறைவைத்தல்‌ நேர்மை-அலவென்று 
காவலன்பால்‌ சொன்னாள்‌ கடிது கருங்குயிலின்‌ 


கூவலன்பால்‌ ஒப்பினான்‌ கோன்‌. 


மணிமேகலையை விடுதலை செய்தார்கள்‌ 


அணங்கின்‌ அடிமலர்‌ மன்னவன்‌ மன்னி 
வணங்கி அரண்மனை வாயில்‌-பிணங்கி 
இருந்த தமிழருக்‌ கீந்தார்‌ சிறையில்‌ 
இருந்த தமிழை எடுத்து. 


சிறைமீண்ட செல்விக்கு வரவேற்பு 


நீர்கும்‌ உணவுக்கும்‌ கையேந்தி நிற்கின்றார்‌ 
யார்க்கும்‌ தமிழ்வேண்டும்‌ என்றேற்றார்‌-வேர்க்கே 
அறவொன்று வேண்டும்‌ அதற்குத்‌ தமிழின்‌ 
நெறிஒன்று வேண்டுமென்‌ றார்‌. 


தமிழில்லார்‌ அறிவில்லார்‌! 


அருந்தமிழ்‌ இல்லார்‌ அறிவில்லார்‌ அன்னவர்க்குத்‌ 
குந்தக்‌ குடிசை குடிக்கக்கூழ்‌-கந்தை 
அடையவிடாரே அறிவின்‌ இடையார்‌ 
அடைவிப்பார்‌ முற்றுணர்ந்‌ தார்‌. 


தமிழிலக்கியம்‌ கண்டவர்க்கே உணர்வு வரும்‌ 
கடையர்‌ அறிவிலார்‌ இடையர்‌ சிறிதே 


உடையர்‌; தலையார்‌ உணர்ந்தார்‌-தடையின்றி 


வெள்ளத்‌ தமிழின்‌ இலக்கியம்‌ வேண்டினோர்க்‌ 


62 


குள்ளத்‌ துணர்வு வரும்‌ 


இல்லாரை எள்ளுவர்‌ (இன்னிசை வெண்பா) 


கற்க கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ 
நிற்க அதற்குத்‌ தகவென்ற நேயத்து 
வள்ளுவர்‌ வாய்மையை உள்ளுக உள்ளாரை 


எள்ளுவர்‌ இல்லாதார்‌ என்று. 


மணிமேகலை உலக அறவிக்குச்‌ சென்றிருந்தாள்‌ 


என்று கலத்தோடும்‌ ஏற்ற உணவோடும்‌ 

நன்று மணிமே கலைநடந்து-சென்றிருந்தாள்‌ 
தாம்புகார்‌ ஆயின்‌ தழைவிலைஎன்‌ றன்றோர்வாழ்‌ 
பூம்புகார்‌ மன்றம்‌ புனைந்து. 


மேகலை காஞ்சி சென்றாள்‌ 


அறவணரும்‌ அன்னம்‌ சுதமதியும்‌ காஞ்சி 
உறஇருக்கும்‌ செய்தி உணர்ந்த-அறமா 
மணிமே கலைதான்‌ மணிக்கல மென்னும்‌ 


அணிமேவச்‌ சென்றிட்டாள்‌ அங்கு, 


மன்னனின்‌ விண்ணப்பம்‌ 


அரசனும்‌ மற்றும்‌ அலுவலர்‌ தாமும்‌ 
வரிசையின்‌ வந்து வணங்கித்‌-திருவார்‌ 
அறவணரே அம்மையே காஞ்சியின்‌ அல்லல்‌ 
அறவருள வேண்டுமென்றார்‌ ஆங்கு. 


மற்றும்‌ வேண்டுகோள்‌ 


மழையில்லை கஞ்சி வளமில்லை எம்மேற்‌ 
பிழையில்லை எங்கும்‌ பெரிதும்‌-தழைந்துள்ள 


பஞ்சம்‌ அகற்ற அருட்பஞ்சமா என்றுரைத்தான்‌ 
நெஞ்சு துடித்தரசன்‌ நின்று. 


அறவணர்‌ ஆறுதல்‌ 


மன்னர்‌ நிறைகொற்றம்‌ வாழ்கவே காஞ்சிதான்‌ 
நன்னர்‌ நலமடைதல்‌ திண்ணமே-என்னும்‌ 
நிலைக்கும்‌ நினைப்புடையோம்‌ மாது மணிமே 


கலைக்கும்‌ நினைப்புண்டு காண்‌. 


மேலும்‌ அறவணர்‌ 


சாற்று கவிகை அரசர்மனத்‌ தாழ்வெல்லாம்‌ 
மற்றும்‌ மணிமே கலைஎன்று-போற்றும்‌ 
அடிகள்‌ உரைத்தார்‌! அவளும்‌ உரைத்தாள்‌ 
மிடிகள்‌ விலகிடும்‌ என்று. 


மேலும்‌ மணிமேகலை சொன்னாள்‌ 


மேலும்‌ விளம்புவாள்‌; வேந்தேநீ வாழ்கநின்‌ 
கோலும்‌ கிடப்பக்‌ கொடியோர்க்கு- மேவம்‌ 
கிடப்ப்க்‌ கிடைநெல்‌ ஒருபால்‌ குவிந்து 
கிடப்பதேன்‌ என்றாள்‌ கிளி. 


மற்றும்‌ மணிமேகலை 

உள்ளார்‌ இசைவேண்டி இல்லார்க்‌ குதவுவர்‌ 
உள்ளார்‌ கடனென்‌ றிலார்க்குதவ-உள்ளுக! 
உள்ளார்‌ உடைமைஎனல்‌ இல்லார்‌ இழந்ததே 
பள்ளநீர்‌ பாய்ந்தநீ ராம்‌. 


மேலும்‌ மணிமேகலை 


இனமென எண்ணி இடுக! இடாரேல்‌ 


63 


மனமெனும்‌ மங்கை தனது-தனிமை 
பொறாது மறுபுலம்‌ போதலும்‌ உண்டு 
உறாதார்க்‌ குதவலும்‌ உண்டு. 


மணிமேகலை காஞ்சியிலே அடிவைத்தால்‌ பஞ்சம்‌ பறந்தது! 


கல்லார்க்குக்‌ கலவி அருளும்‌ புலவரைப்போல்‌ 
இல்லார்க்குச்‌ சோறுகறி இட்டாள்மேல்‌-செலிவிக்கே 
ஆரும்‌ புகழ்வைத்‌ தளித்ததே காஞ்சிக்குத்‌ 

தேரும்‌ திருவிழா வும்‌. 


காஞ்சிக்குத்‌ தேரும்‌ திருவாழாவும்‌ 


கல்லார்க்குக்‌ கல்வி அருளும்‌ புலவரைப்போல்‌ 
இல்லார்க்குச்‌ சோறுகறி இட்டாள்மேல்‌-செல்விக்கே 
ஆரும்‌ புகழ்வைத்‌ தளித்ததே காஞ்சிக்குத்‌ 

தேரும்‌ திருவிழா வும்‌. 


மணிமேகலையே சோறுகறியாக்கத்‌ தொடங்கிவிட்டாள்‌! 


ஈயப்‌ பெரும்பானை இட்டுச்சோ றாக்குவோர்‌ 
ஒயப்‌ பொருள்கள்‌ உதவுவார்‌-தூயமணி 
மேகலையும்‌ சோறாக்கி வெஞ்சனம்செய்‌ வாள்பிஞ்சுப்‌ 


பாகலையும்‌ சென்று பறித்து. 

தனக்கு வரும்‌ புகழையும்‌ மற்றவர்க்குப்‌ பயன்படுத்தும்‌ செய்கை அரியது! 
உள்ளவர்‌ தத்தமக்‌ குள்ளது போகமற் 

றுள்ளதை இல்லார்க்‌ குதவுகின்ற-உள்ளம்‌ 

அரிதன்று; பெற்றபுகழ்‌ மற்றவர்க்‌ காக்கல்‌ 


அரிதென்‌ றறவணர்‌ சொன்னார்‌. 


மழை பெய்த்து காஞ்சியில்‌ 


அழையாது வந்தஎம்‌ அம்மைகால்‌ வைக்கப்‌ 
பிழையாது யாமும்‌ பிழைத்தோம்‌-மழையா 
மழையும்‌ மழைத்தது வாழ்கின்றோம்‌ என்றார்‌ 
தழையாது காஞ்சியார்‌ தாம்‌. 


காஞ்சி மன்னன்‌ வணங்கி வழியனுப்பினான்‌ 


அறவணர்‌ ஆய்ந்த சுதமதி யோடும்‌ 
உறவண மேகலை ஓவம்‌-புறவணம்‌ 
கால்வைத்தாள்‌ அக்கால்‌ தலைவைத்தான்‌ நன்றி என்றான்‌ 


கோல்வைத்த காஞ்சியின்‌ கோ. 


மணிமேகலை போகக்கண்ட மங்கைமார்‌ வாழ்த்தினார்கள்‌ 


முன்னாலே சோறின்றி முட்டுண்டோம்‌ அம்மையே 
உன்னாலே உள்ளோம்‌ என்றேவாழ்த்திப்‌-பொன்னாலே 
பூணிட்ட செவ்வுலக்கைப்‌ பாட்டுப்‌ புதுக்கினார்‌ 


நாணிட்டு நங்கையினைக்‌ கண்டு. 


உழவர்‌ வாழ்த்தினார்கள்‌ 


பல்வாளை மேயும்‌ பழனத்தைத்‌ தாண்டியே 
செல்வாளை எங்கள்‌ சிறுமையினைக்‌-கொல்வாள்‌ 
நினையாமை வாழ்வோமா என்றார்கள்‌ நீரார்‌ 


சினையாமைச்‌ செய்யுழவர்‌ சேர்ந்து. 


தையலார்‌ சாப்பிட்டுப்போகக்‌ கெஞ்சினார்கள்‌ 


மின்னுக்கும்‌ நல்லறத்து வேளுக்கும்‌ முன்நடக்கும்‌ 
பொன்னுக்குப்‌ பூவெடுத்தார்‌ போலெடுத்த-முன்கைகள்‌ 
கூப்பிட்டு வாழ்த்திய கோதைமார்‌ கெஞ்சினார்‌ 
சாப்பிட்டுப்‌ போம்படியோ தாழ்ந்து. 


மற்றும்‌ பலர்‌ வாழ்த்தினார்கள்‌ 


65 


66 


கல்லாமை நீக்கிக்‌ கடும்பசிக்கு நீர்ச்சோறும்‌ 
இல்லாமை நீக்கினீர்‌ என்றுரைத்துப்‌- பல்லோர்தம்‌ 
போரடித்த நெல்லைஎலாம்‌ பொன்னாக்கிப்‌ போகவரத்‌ 
தேரடித்துக்‌ கொண்டிருந்தார்‌ சென்று. 


மற்றும்‌ மக்கள்‌ வாழ்த்து 


கண்பொங்கக்‌ கையெடுத்தால்‌ காலெடுக்கும்‌ செல்வரிடம்‌ 
வெண்பொங்கல்‌ வாங்கி விலாப்புடைக்க-உண்கென்றாய்‌ 
உள்ளளவும்‌ ஊருக்‌ குழைத்தவளே வாழ்கென்றார்‌ 


எள்ளளவும்‌ யாம்மறவோம்‌ என்று. 


மற்றும்‌ பலர்‌ 


என்றும்‌ அறியா எமைஈன்ற தாய்போலும்‌ 
ஒன்றும்‌ எதிர்பாரா தூர்க்‌.குழைத்தாய்‌-இன்றே 
எமைவிட்‌ டகன்றாலும்‌ எம்முள்நீ உள்ள 


சுமைவிட்‌ டகலாதென்‌ றார்‌. 


மணிமேகலை வெண்பா முற்றும்‌. 


